திருவிலஞ்சி முருகன் 
பிள்ளைத்தமிழ் 


கழக வெளியீடு : அ அகூ 


கவிராச பண்டாரத்தையா 

இயற்றிய 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


* 


பேராசிரியர் , பெருநாவலர் , 
திருபு சி . புன்னைவனநாத முதலியார் 


எழுதிய 


அரும்பொருள் விளக்கத்துடன் 


* 


திருநெல்வேலி , தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 

1/140 , பிரகாசம் சாலை , சென்னை -1 
திருநெல்வேலி -6 

மதுரை-1 கோயமுத்தூர் -1 
1973 


புலவரகம் சிதம்பரநாத புன்னைவன நாத முதலியார் ( 1889 ) 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 


1973 


PUBLISHING SOCIETY , 


TINNEVBLLY , LTD . , 


Ed I May 1957 
Reprint : Jan 1973 


031,1M11,2 

N73 


THIRUVILANJI MURUGAN PILLAITH THAMIZH 


Thiruvaranganar Achakam , Madras - 13. ( 1/2 ) 


பதிப்புரை 


கதை 


தமிழ்மொழியில் உள்ள தொண்ணூற்றாறுவகைச் சிற்றிலக் 
கிய நூல்களுள் பிள்ளைத்தமிழ் என்பதும் ஒன்று . பிள்ளைத் 
தமிழ் என்னுஞ்சொல் பிள்ளையைப்பற்றிய தமிழ் என்று விரியும் . 
பிள்ளைத்தமிழ் நூல்கள் பிள்ளையாகப் பிறந்ததாகக் 
வழங்கும் தெய்வங்கள் மீதும் பெரியோர்கள் மீதும் பாடப்பெறும் . 
முன்னோர்கள் தெய்வத் திருவருளையும் பெரியோர்களின் அருளை 
யும் பெறுதற்கு இதனையும் ஒருவழியாகக் கைக்கொண்டுள்ளனர் . 

ஆனைமுகக்கடவுள் , முருகக்கடவுள் , உமையவள் ஆகியோர் 
பிள்ளையாகப் பிறந்ததாக வழக்குண்மையின் இவர்கள் மீது 
பெரும்பான்மையாகப் பாடப்பட்டுள்ளன . சிவபெருமான் எக் 
காலத்தும் யாண்டும் பிள்ளையாகப் பிறந்தார் என்னும் வழக்கா 
றின்மையின் சிவபெருமான் மீது பிள்ளைத்தமிழ் பாடும் வழக்கம் 
இல்லை . 

பிள்ளைத்தமிழ் பெற்ற கடவுளர்களுள் முருகக்கடவுள் 
முதன்மையானவர் . இவர்மீது எண்ணற்ற 

பிள்ளைத்தமிழ் 
நூல்கள் பாடப்பெற்றுள்ளன . பிள்ளைத்தமிழ் முதலிய சிறு 
நூல்களை அரும்பதவுரை ஆராய்ச்சி முன்னுரை முதலியவைக 
ளோடு வெளியிட எண்ணி 

இதுவரை , முத்துக்குமாரசாமி 
பிள்ளைத்தமிழ் , 

திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் . திருமலை முருகன் 
பிள்ளைத்தமிழ் , 

திருவிரிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழ் முதலியவைகளை 
வெளியிட்டோம் . 

இப்பொழுது திருவிலஞ்சி என்னும் பதியின் கண் எழுந் 
தருளிய முருகக்கடவுள் மீது , கவிராச பண்டாரத்தையா என்னும் 
அருந்தமிழ்ப் புலவரால் இயற்றப்பெற்ற திருவிலஞ்சி முருகன் 
பிள்ளைத்தமிழைப் புலவர் திருமிகு . பு . சி . புன்னைவனதாத முதலியார் 
அவர்களைக்கொண்டு அரும்பொருள் விளக்கம் 

முன்னுரை 
முதலியன எழுதச்செய்து வெளியிடுகின்றோம் . 

இந்நூற்குப் பொருட் குறிப்பு எழுதியு தவிய உயர் திரு . 
இராவ்பகதூர் , தணிகைமணி , வ . சு . செங்கல்வராயபிள்ளை . 
எம் . ஏ . , அவர்கட்கு எம் நன்றி யுரித்தாகும் . இப் பிள்ளைத்தமிழ் 
நூலைத் தமிழ் உலகம் கற்றுணர்ந்து பயனடைய வேண்டும் 
என்று விரும்புகிறோம் . 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


முன்னுரை 


இஃது , இலஞ்சியில் திருக்கோவில் கொண்டிருக்கும் குமார 
சுவாமிமீது பாடப்பெற்ற பிள்ளைத்தமிழ் . இதனைப் பாடியவர் 
தென்காசியை அடுத்த செங்கோட்டையில் வாழ்ந்துவந்த மகா 
வித்துவான் , கனம் கவிராச பண்டாரத்தையா அவர்கள் . இலஞ்சி 
நகர் , திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டம் , திருக் 
குற்றாலத்தை அடுத்து உள்ளது . 


பிள்ளைத்தமிழ் என்பது தமிழ்மொழியிலுள்ள 

தொண் 
ணூற்றாறு வகைப் பிரபந்தங்களுள் ஒன்று . பிள்ளைத்தமிழ் 
ஆண்பாற் பிள்ளைத்தமிழ் , பெண்பாற் பிள்ளைத்தமிழ் என இரு 
வகைப்படும் . அவற்றுள் ஆண்பாற் பிள்ளைத்தமிழில் காப்பும் , 
செங்கீரையும் , தாலும் , சப்பாணியும் , முத்தமும் , வருக என்றலும் , 
அம்புலியும் , சிற்றிலும் , சிறுபறையும் , சிறுதேரும் , அறிஞர் 
தெளிந்த மற்றவையும் சுற்றத்தளவாக வைத்துப் பாடுதல் 
வேண்டும் என்று தெய்வத்தன்மையினை உடையவர்களாகிய 
நன்மையினைக்கொண்ட புலவர்கள் கூறினார்கள் . 


காப்பாவது பாட்டுடைத் தலைவனை , திருமால் முதலிய 
தெய்வங்கள் காக்குமாறு வேண்டிக்கொள்ளுதல் , செங்கீரைப்பருவ 
மாவது பிள்ளை ஒருகால் முடக்கி இரு கைகளையும் நிலத்தில் 
ஊன்றித் தலை நிமிர்த்து முகம் அசைத்தாடும் நிலை . தாலப்பருவ 
மாவது பிள்ளையைத் தொட்டிலிற் கிடத்தி மாதர் நாவசைத்துப் 
பாடும் நிலை . சப்பானிப்பருவமாவது பிள்ளை கையுடனே கை 
சேர்த்துக் கொட்டும் நிலை முத்தப்பருவமாவது பிள்ளையினது 
வாய் முத்தத்தை விரும்பிக்கூறும் நிலை . வருகைப்பருவமாவது 
பிள்ளையை நடந்து வருக என்று அழைக்கும் நிலை . அம்புலிப்பருவ 
மாவது பாட்டுடைப் பிள்ளையுடன் 

வரும்படி 
பெண்டிர் அப் பிள்ளையை ஒக்கலையில் இருத்திவைத்துக்கொண்டு 
அம்புலியை ( சந்திரனை ) , சாம , பேத , தான , தண்டங்களால் 


விளையாட 


முன்னுரை 


T 


கூறி 

றி அழைக்கும் நிலை . சிறுபாறப்பருவமாவது பாட்டுடைப் 
பிள்ளையைச் சிறுபறை கொட்டும்படி வேண்டும் நிலை . சிற்றிற்பருவ 
மாவது சிற்றில் இழைக்கும் சிறுமியர் தம் சிற்றிலைச் சிதைக்க 
வேண்டாம் என்று பாட்டுடைக் குழவியை வேண்டும் நிலை 
சிறுதேர்ப்பருவமாவது பாட்டுடைப் பிள்ளையைச் சிறுதேர் 
ருட்டும்படி வேண்டும் நிலை . 


பெண்பாற் பிள்ளைத்தமிழ் ஆயின் , இறுதி மூன்று பருவங் 
களுக்கு ஈடாக அம்மாளை , நீராடல் , ஊசல் என்ற மூன்றும் சொல்லப் 
படும் . அம்மாளைப்பருவமாவது பாட்டுடைப் பெண்பிள்ளை பல நிற 
அம்மனையை எடுத்து , மாறி மாறி எறிந்து ஆடுதலைக் கூறும் 
நிலை . நீராடற்பருவமாவது தலைவி புதிய வெள்ள நீர் ஆடுதலைக் 
கூறும் நிலை . ஊசற்பருவமாவது தலைவி பொன் மணிகளால் 
செய்யப்பட்ட , ஊசலில் இருந்து மகிழ்ந்து 

விளையாடலைக் 
கூறும் நிலை .. 


இப் பருவங்களுள் , காப்புப் பருவம் , பிள்ளை பிறந்தமூள்கும் 
திங்கள் வரை கூறப்படும் . ஏனைய ஒன்பது பருவங்களும் அம் 
மூன்றாம் திங்கள் தொடங்கி , ரு , எ , க , கக , கூ , கரு , கஎ , கக , 
உக - இவ் ஒற்றை எண் கொண்ட திங்கள்களில் முறையே கூறப் 
படுவன என்றும் , மூன்று , ஐந்து , ஏழு , ஆண்டுவரையும் , 
சொல்லுதலும் கொள்வர் என்றும் பன்னிரு பாட்டியலிற் 
கூறுவர் . இவற்றுள் பன்னிரு பாட்டியலிலே ஆண்பாற்குப் 
பதினாறு வயதுவரையும் , பெண்பாற்குப் பூப்பு நிகழும் அளவும் 
பிள்ளைப் பருவம் கொள்ளலும் உண்டு என்று சொல்லப்படுகிறது . 
பிங்கலந்தையில் 

அடியில் 

வரும் சூத்திரத்தால் இதனைக் 
கண்டுகொள்க; 


“ பிள்ளைப் பாட்டுத் தெள்ளிதின் கிளப்பின் , 
திங்கள் இரண்டில் தெய்வம் காக்கென , 
இன் தமிழ்ப் புலவர் இயம்பிய காப்பும் , 
ஐந்தாம் திங்களில் செங்கீரை ஆடலும் , 
ஆறாம் திங்களில் கூறுதல் கற்றலோடு , 
ஏழாம் திங்களின் இன்னமு தூட்டலும் , 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


எட்டாம் திங்களின் இயல்தா லாட்டலும் , 
ஒன்பதாம் திங்களில் உயர்சப் பாணியும் , 
பத்தினோடு ஒன்றில் முத்தம் கூறலும் , 
ஆண்டுவரையின் ஈண்டுவரு கென்றலும் , 
மதியீரொன்பதில் மதியை அழைத்தலும் , 
இரண்டாம் ஆண்டில் சிறுபறை கொட்டலும் , 
மூன்றாம் ஆண்டில் சிற்றில் சிதைத்தலும் , 
நான்காம் ஆண்டில் சிறுதேர் உருட்டலும் , 
பத்தில் பூண் அணி பன்னீ ராண்டினில் 
கச்சொடு சுரிகை காமுறப் புனை தல் என்று , 
இன்னவை பிறவும் ஆகும் அவற்றுள் , 
முன்னர் மொழிந்த ஒழிந்தவற் றோடும் , 
பெற்ற ஆண்பாற் பிள்ளைப் பாட்டாம் , 
முன்னுறக் கிளந்த ஆண்டின் நாள்வரை , 

இசைத்த பாடல் இருபாற்கும் உரியதே . " 
முன்னூல்களில் இவ்வாறு பருவங்களும் , கால அளவு பல 
வேறுவகையாகக் காணப்படுவன ஆயினும் மேற்கூறிய பத்துப் 
பருவமே இக்காலத்தால் ஆட்சிக்குக் கொண்டு வரப்பட்டவை . 

இப் பிரபந்தம் தாம் வழிபடும் தெய்வங்கள் , பெரியோர்கள் 
என்னும் இருகூட்டத்துள் எவரையேனும் பாடும் இயல்பின 
தாகும் . 


புலவரகம் , நெல்லை 

20-4-1957 


} 


அன்புள்ள , 
பு . சி புன்னைவன நாதன் . 


சிவமயம் 


திருவிலஞ்சி முருகன் 
பிள்ளைத் தமிழ் 


காப்பு 
முகில் ஒன்று பாற்கடல் மடுப்பது கடுப்பநெடு 

மோட்டுப் பனைக்கை நீட்டி 
மூவுலகும் ஈன்ற உமை கும்பப் படாமுலை 

முகட்டுப் பகட்டில் முட் டித் 
துகில் ஒன்றும் உத்தரியம் நனைவுறப் பெருகுபாற் 

றுள் அருவி வெள்ள மாந்தித் 
தோய்ந்து நீந் திக்களித் தாடும் ஒரு கன்றானை 

துணை அடிக் கன்பு செய் வாம் ; 
பகல் ஒன்று செஞ்சுடர் புறத்திருள்சு ருட்டும் அப் 

பான்மைபோல் இருபொழுதும் என் 
பல்வகை அகத்திருள்சு ருட்டும் ஒரு ஞானப்ர 

பாகரனை மகளிர் கூந்தல் 
அகில்ஒன் றிலஞ்சிகமழ் தென்இலஞ் சிக்குமர 

குருபரனை அமரர் வாழ்வை 
அள் இலைய வேற்கைப்பி ரானைப் பராவுறும் என் 

அதிமதுர கவிதழைகவே . 
( அரும்பதவுரை ) முகில் - மேகம் . மடுப்பது கடுப்ப 
பருகுவதைப்போல . பனைக்கை - பனை போன்ற கை : உ.வமைத் : 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


தொகை . மோடு - உயர்ந்து . படாம் - துகில் . பகடு - யானை . 
கன்றானை யானைக்கன்று ; பிள்ளையார் . துணை இரண்டு . 
பான்மை . தன்மை , இயல்பு . அகத்திருள் - மன அறியாமை . 
ப்ரபாகரன் - சூரியன் . அள் இலை - கூரிய இலைவடிவமான . 
அதிமதுர கவிதை - மிக இனிய பாடல் . 

தழைக 

செழித் 
தோங்குக . வியங்கோள் வினை முற்று . 


க . 


காப்புப்பருவம் 

திருமால் துதி 
தேமேவு தமிழும் கடம்பும் தடம்புயத் 

திரள்மணிக் குவடு பூத்துச் 
செக்கர்வான் என்னவரும் ஓர் ஆறு திருமுகத் 

திங்கள் அம் சிறு குழவியைக் 
கோமேவு செந்தமிழ் இலஞ்சிவே லவனைத்ரி 

கூடா சலத்தெம் பிரான் 
கொத்தடியர் குலம் எலாம் தழையவரும் அரசிளங் 

குமரனை வியந்து காக்கப் 
பூமேவும் உந்தியில் பல்புவன பந்தியைப் 

பூத்துமுறை காத்து நின்ற 
பொருவரிய நீலப்பொ ருப்பைக் கருப்பைப் 

புகாது புக் கிந்தி ரற்குக் 
காமேவும் அரசிருப் புதவுசக் ராயுதக் 

கடவுளைக் குடவளைக் கைக் 
கண்ணனைத் தண்அம் துழாய்மௌலி யானைமங் 
கலவாழ்த் திசைத்தும் அன் றே . 


( அ - ரை . ) தேமேவு - இனிமை பொருந்திய ( தேன் மேவு ) . 
--தமிழும் கடம்பும் பூத்தலாவது - தமிழ்ப் பாமாலையும் கடப்பம்பூ 
மாலையும் தோன்றுதல் . செக்கர் - சிவப்பு . திங்கள் - மதி . 
திரிகூடாசலம் - முக்குடுமி மலை ; திருக்குற்றாலத்தை அடுத்து 
விளங்கும் பொதிகைமலைப் பகுதி . கொத்து - தொகுதி , திரள் . 
உந்தி - நாபி . புவனபந்தி - உலக அடுக்கு . பொருப்பு - மலை . 


காப்புப்பருவம் 


பாஜ 


குடவளைக்கை - திரண்ட சங்கைத் தாங்கிய கை ; சங்கு , பாஞ்ச 
சன்னியம் . 

( க ) 
சிவபெருமான் துதி 
அரவின் முக மண்டலமும் அமுதமயம் ஒன்றநில 

வார்சடைக் கொத்தேறு நீள்பிறைக் கீற்றனை 
அமுதபலி தந்தபல முனிவரர் மடந்தையரும் 

ஆசைமுற் றிச்சோரும் மாதவக் கூத்தனை 
அருவிசொரி கங்கைமது ஒழுகி நுரை பொங்குபுனல் 

வார்திரைச் சிற்றாறு சூழ்துறைத் தீர்த்தனை 
அகிலபகிர் அண்டமும் ஓர் அடியினில் அளந்தமுகில் 

காணுதற் கெட்டாத சோதியைச் சீர்ப்பொலி 
யரவைமனை சென்றுகவி பரவசம் இயம்பிவரு 

தூதினைச் சொற்றருளும் நீதனைப் பூத்தொளிர் 
பனிவரை மடந்தைபெறு குழல் மொழி மடந்தை ஒரு 

பாகனைச் சொற்காதி போகனைப் பாக்கியப் 
பலமிகுகு றும்பலவின் நிழல்மிகு விளங்குசிவ 

லோகனைக் கர்த்தாவை ஏகனைக் கூர்த்தெழு 
பழமறைகி டந்தலற வழிஅடியர் தொண்டன் இடு 

பாதனைக் குற்றால நாதனைப் போற்றுதும் ; 
விரிதிரைமு கந்துநவ மணிவிசிறு செந்திநகர் 

மேவுகப் பற்சேரும் ஆழ்கடற் சேர்ப்பனை 
மிர்கமதக தம்பதள பரிமள சுகந்தபுய 

பாரனைக் கற்பூர பாளிதக் காப்பனை 
விகடத்தட கும்பகட கரடமத குஞ்சர 

விநாயகர்க் கற்பமர்வி சாகனைச் சேட்பொலி 
வெறிகமழ் குறிஞ்சிமனை வரையுறு மடந்தையால் 

விகாரமுற் றுச்சாப வேடரில் தோற்றிய 
குரிசிலை மணம்புணர் தல் குறமகள் விரும்பும் அது 

கூலனைக் கட்டாரி வேலனைக் கோற்றொடி 
குலவுகர சுந்தரி பொன் மனையில் வளர் குஞ்சரி 

மணாளனைச் சப்பாணி கூடுகைக் காப்பொலி 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத் தமிழ் 


நீண்ட 


குமுறஒரு புண்டரிகன் மணிமகுட பந்திபுடை 

கோபனைக் கற்றோர் குழாம் எழுந் தேற்றிய 
கொழிதமிழ் இலஞ்சிநகர் தழையவள ருஞ்சிறு 

குமாரனைக் கட்டாண்மை வீரனைக் காக்கவே . 
( அ - ரை . ) அரவின் - பாம்பின் . நிலவு ஆர் - ஒளி பொருந் 
திய . பிறைக்கீற்றனை - இளமதி அணிந்தவனை . அமுதபலி - 
சோற்றுப் பிச்சை . ஆசை முற்றி - காதல் நிரம்பி . வார்திரை 

அலை . சிற்றாறு - சித்திரா நதி . முகில் - மேக 
வண்ணனாகிய திருமால் . பரவை - திருவாரூரில் சுந்தரமூர்த்தி 
நாயனாரை மணந்த பொதுமகளிராகிய பரவை நாச்சியார் . 
நீதன் - நியாயம் உடையவன் . பனிவரை மடந்தைபெறு - 
பனிமலையாகிய இமய மலைக்குரிய இமவான் பெற்ற தவமடந்தை 
உமாதேவியார் . குறும்பலவின் நிழல் - தலமரமாகிய குறும்பலா 
மரத்தின் நிழலில் , பழமறை - பழைமையாகிய வேதம் ; மறை . 
பொருள்களை மறைவாகக் கொண்டு இருப்பது ; மறை மறுக்கப் 
பட்டது என்றலும் ஒன்று . போற்றுதும் - வணங்குவோம் . 

வீசுகின்ற . சேர்ப்பன் - கடற்கரைத் தலைவன் . 
மிர்கமத கதம்பதள பரிமள சுகந்த புயபாரனை - கத்தூரி வெண் 
கடம்பு நல்மணமிகு மாலை பொருந்திய தோளை உடையவன் . 
பாளிதம் - சந்தனப் பாற்சோறு . இனி , பாளித கற்பூரம் 
மீமிசை மொழியுமாம் . விகடதட கும்பகட கரடமத குஞ்சர 
விநாயகர் கற்பமர் - விகடக் கூத்துடைய பெரிய கும்பம் போன்ற 
மத்தகத்தின் நின்றும் பெருகுகின்ற மதநீர்ச்சுவட்டை உடைய 
யானை முகத்தை உடைய விநாயக மூர்த்தியின் இடத்தில் அன்பு 
கொண்டுள்ள, விசாகநாளில் தோன்றியவனாகிய முருகனை . 
அற்பமர் - அன்பு அமர் : மென்தொடர் வன்தொடர் ஆயிற்று . 
சேட்பொலி - வெகு தூரம் விளங்குகின்ற. வெறி - மணம் ; 
இனி , வெறியாடலும் ஆம் . மடந்தை வள்ளி 

நாயகி . 
விகாரம் - வேறு பாடு . சாபம் 

சாபம் - வில் . கட்டாரி - குத்துவாள் 
கோற்றொடி - அழகிய வளையல் ; தொடுக்கப்படுவது தொடி . 
தொடுத்தல் - பெய்தல் . குஞ்சரி ! - தெய்வயானை . கைக்காப் 
பொலி - கையில் அணிந்த காப்பின் சத்தம் . புண்டரீகன் - 
தாமரையான் , பிரமன் . மணிமகுட பந்திபுடைகோபனை - பிரண 
வப்பொருள் அறியாத பிரமன் நான்கு தலையிலும் அணிந்த மணி 
மகுட வரிசைகள் சிதறும்படி குட்டிக் கோபம் கொண்ட குமரனை 
குழாம் - கூட்டம் . 

( உ ) 


விசிறு 


காப்புப்பருவம் 


பராசத்தி துதி 
வலம்புரிகொள் வீதியினும் வளர்கோ புரத்தினும் 

வயங்கும்செறி நீள் அருவி மணிகாலும் வைப்பினும் 
வழங்கும் ஒரு மூவரையும் மகவாய் வளர்த்திய 

வளந்தரணி பீடநிலை சொலவே தொழப்புகல் 
குலம்கெழு சுராதிபர்ம குடகோடி துற்றிய 

கொழுங்கதிர் நிலாமணிகள் வெயிலாய் எரிக்கஓர் 
குறும்பலவின் நீழல் உறை குழல்வாய் மொழிக்கொரு 

குழந்தை அடி யே முழுதும் வழிபா டியற்றுவாம் 
கலங்கு கடல் நீர் சொரிய அயிரா வதத்தெழு 

கடுங்குலிச தாரணனு மடவாள் குயத்திடை 
கலந்தினிது வாழ ஒரு மயில்வா கனத்தெழு 

கடம்பமலர் சேர்புயபன் னிருபார வெற்பனை 
இலஞ்சிநகர் வாழ்பவனை எனை ஆளும் அப்பனை 

இலங்கிழை நலார் எழுத முடியாத பொற்பனை 
இலங்கு சுடர் வேலவனை இமையோர்கள் வைப்பை என் 
இளங்குமா நாயகனை இயல்பாய் வளர்க்கவே . 


( அ -ரை. ) வலம்புரி கொள்வீதி - வலம்புரி வடிவமான 
சங்குவீதி . மணிகாலும் வைப்பு - முத்தைச் சொரியும் இடம் . 
துற்றிய - நெருங்கிய . எரிக்க - எரியைச் செய்ய . குலிச்தா 
ரணன் - வச்சிரப்படை தாங்கும் இந்திரன் . புயபன்னிரு பார 
வெற்பனை - கனத்த தோள்களாகிய பன்னிரண்டு மலைகளுடைய 
வனை . - பொற்பனை 

வைப்பை 

பொருளை , 
விதியை . 

( 2 ) 


அழகனை . 


செண்பக விநாயகர் துதி 


ஆனனம் விளங்கிய பனைத்தடக்கைச் சேர்த்தெழு 

பாரதப் பெருங்கதை வடித்தெடுத்துக் காட்டிஓர் 
யிர நெடுஞ்சிகர புத்தகத்தில் தீட்டி ? 
அராமுடி அகன்புவி புரக்கும் ஒற்றைக் கோட்டனை 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


வானவர் பெருந்தகையை வச்சிரக்கைப் பார்த்திபன் 

மாமுடி புனைந்தசரணத்தனைப் பற்றார்க்கொரு 
வாலுளை மடங்கலென நிற்கும் வெற்றித் தாக்கனை 

மாரிசொரி செண்பகவனக்களிற்றைப் போற்றுதும் ; 
பானல்கம ழுஞ்சரவ ணத்துதித்துக் கார்த்திகை 

பால் ஒழுத கும்பமுலை யைக்குடித் துப்பார்த்தெழு 
பார்வையில் இரங்கி ஒரு பட்டுடுத் துப்போர்த்த 

படாமுலை முகங்களில் எடுத்தணைத் துப்பார்ப்பதி 
வானுலவு செங்கண்விடை மத்தர்வைத் துத்தேற்றிடு 

வானிகர வந்தசிறு பொற்றளிர்க்கைக் காப்பனை 
வாழ்வுறும் இலஞ்சிநகர் வைப்பை எய்ப்பிற்காக்கும் 
மனோகர துரந்தர மணிப்பொருப்பைக் காக்கவே . 
( அ - ரை . ) ஆனனம் - முகம் . பனைத்தடக்கை - பனை 
போன்ற பெரிய தும்பிக்கை . நெடுஞ்சிகரப் புத்தகம் - நீண்ட 
குடுமிகளாகிய புத்தகம் . வாடாத தவவாய்மை முனிராசன் 
வியாசன் ) மாபாரதஞ் சொன்ன நாள் ஏடாக வடமேரு. 
வெற்பாக எழுத்தாணிதன் கோடாகக் கொண்டெழுதும் பிரான் " 
என விநாயகர் வில்லிபுத்தூரரால் போற்றப்படுதல் காண்க .. 
அராமுடி - பாம்புமுடி . அகன்புவி - பரந்த உலகம் . கோட்டன் - 
கொம்பன் . பார்த்திபன் - அரசன் . வால் உளை மடங்கல் - வாலை 
யுடைய பிடரிமயிர் வாய்ந்த சிங்கம் . தாக்கன் - உரமுடையவன் . 
பானல் - கருங்குவளை . போர்த்த - மூடிய . மத்தர் . ஊமத்தம் , 
பவணிந்த அல்லது உன்மத்தர் ( பித்தர் ) ஆன சிவபெருமான் . 
பொற்றளிர்க்கை பொன் போல் அழகிய தளிர் போன்ற கை . 
எய்ப்பிற்காக்கும் - இளைத்துத் துன்புற்ற சமயத்தில் வருந்தாமல் 
காக்கிற . 

( ச ) 
திருமகள் துதி 
வெங்கடாங் கரடக் கடாங்கவிழ்த் தூற்றுமத 

வேழங் கடாந் தடக்கை 
வெம்பணி பிணித்தசெம் பருதிபொரு வுஞ்செம்பொன் 

விம்பகும் பங்க ளாட்டப் 


காப்புப் பருவம் 


பொங்குபூண் நகுகும்பம் ஏந்தபைங் கூந்தல் அம் 

பிடிகள் போற் கவரி காலப் 
புடைநின்ற முடி பொறுத் தரிவனப் பூந்தவிசு 

போந்தபெண் அரசு காக்க ; 
கொங்குலாம் செழுமலர் இலஞ்சியிற் சினைவரால் 

கொழுமலர் இலஞ்சி யிற்போய்க் 
கொண்டல் நுண் துளிகொண் டிரங்குதென் இலஞ்சியிற் 

குமரனைச் சமர்க டந்த 
சிங்கமா முகனை முதல் இட்டபகை வேர் அறச் 

செவ்வேல் வலந்த ரித்துத் 
தேவேந் திரற்கர சளித்ததிறல் ஆளியைத் 

தேவர்சே னாபதி யையே .. 
( அ - ரை . ) வெங்கடாம் - கொடிய மதநீர் . வேழம் - 
யானை . 

செம்பருதி - சிவந்த சூரியன் : விம்பம் உருவம் . 
நகு - விளங்குகின்ற . பிடிகள் - பெண் யானைகள் . அரிவனம் 
வண்டுக்கூட்டம் . தவிசு இருக்கை . சமர்கடந்த - போர் 
வென்ற . கொங்கு - மணம் - தேன் . இலஞ்சி - ஏரி , குளம் , 
மதில் . முதலிட்ட - முதலாகக்கொண்ட . பகைவேர் அற 
பகைவராகிய மரத்தின் வேர்கள் அறும்படி . வலம் தரித்து - 
வலது கையில் தாங்கி , அல்லது வெற்றிக்கு அறிகுறியாகத் 
தாங்கி . திறல் ஆளி - வீரமுடையவர் . ஆழி எனின் கடல் 
என்க . சேனாபதி - படைத்தலைவன் . 


பிரமதேவன் துதி 
திணிகொண்ட மூதண்ட மண்டபம் பணிகொண்டு 

சீவகோ டிகள்உ யிர்த்துச் 
செந்தா மரைப்பொலந் தவிசில் வெண் தாமரைத் 

தேவியுடன் மேவி ஏவற் 
பணிகொண்ட மகவாடல் கண்டனைய விளையாடல் 

பார்த்தகம் மகிழ்ந்து பூத் தப் 
பல்ஊழி வாழும் ஒரு தொல்பெருஞ் செல்வம் 

படைத்தவன் காக்கமன் னோ ; 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத் தமிழ் 


மணிகொண்ட கட்செவி நிதம்பக் கதம்பமுலை 

வள்ளிபடர் கொழுகொம்ப ராய் 
வளர்கின்ற பன்னிரு தடம் புயனை என் இருகண் 

மணியைமாணிக்கமலை யைத் 
தணிகொண்ட கொண்டல் நுண் துளியும் வெண் 

தாரகையும் நிரைகிடப்பத் ( தரளநிரையும் வண் 
தண்டலை தழைத்தசுப் பிரமணிய புரவசதி 

தருகுமர குருபரனை யே . 
( அ - ரை . ) திணி - உறுதி . மூதண்டம் - பழையலோகம் . 
வெண்டாமரைத்தேவி நாமகள் . மணிகொண்ட கட்செவி 
நிதம்பம் - இரத்தினம் பொருந்திய பாம்பின் படம்போன்ற 
அல்குல் . கதம்பம் - மணக்கூட்டு . கொண்டல் - மேகம் . வெண் 
தரள நிரை - வெள்ளிய முத்துவரிசை . வண்தாரகை வளப்ப 
மிக்க நட்சத்திரம் . தண்டலை - சோலை . 

( க ) 


நாமகள் துதி 
முத்தமிழ் ஒருத்தனுக் கருமறைக் கெட்டாத் 

மூர்த்தி குற் றேவல் கேட்க 
முற்றிவிக் குந்திர முடத்தேன் முகந்து மணி 

முடிவேந்தர் முன்றில் எதிர்போந் 
தித்திறத் தரியா சனந்தர் அயி ராசபதம் 

எய்தி இக மும்பர மும்வாய்ந் 
தெம்மனோர் செம்மாந் திருக்கப் பெருங்கல்வி 

இறைமைதரும் இறைவிதுணை ஆம் ; 
சித்தசனன் மைத்துனனை அத்திமுக னுக்கிளைய 

சிங்கத்தை வென்சூர் அறச் 
செஞ்சேவ லங்கொடி உயர்த்தபைங் கரம் ஒன்று 

தேவர்கோ மகன் முடிக்கு 
வைத்து முழு தாண்டதென் இலஞ்சி நகர் ஆதிபனை 

வரைபக எறிந்தவேற் கை 
மறவனைத் தழையுமர கதகலா பமயூர் 

வாகனனை வாழ்விக்க வே . 


காப்புப் பருவம் 


( அ - ரை . ) முன்றில் - முற்றம் . அரியாசனம் - சிங்கா தனம் . 
செம்மாந்திருக்க - களித்திருக்க . இறைமை - தலைமை . சித்தசன் - 
மன்மதன் . அத்திமுகன் - யானை முகக் கடவுள் . வெம்சூர் அற - 
கொடிய சூரபத்மன் ( ஆணவவீரம் ) கெட . வரை-கிரௌஞ்சமலை . 
பக - பிளவுபட . மறவன் - வீரன் மரகதகலா மயூரவாகனன் 
பச்சைநிறம் பொருந்திய தோகையுடைய மயிலை வாகனமாக 
உடையவன் . 


- 


சத்தமாதர்கள் துதி 
பொன்னில் சிறந்திட்ட புலமையில் தலைமையில் 

பொய்யாத மெய்உணர்வி னில் 
பொற்புண்ட ரீகபத பூசனையில் வாசனை 

பொருந்தப் பயிற்றி முழு தும் 
என்னைப் புரந்துகொண் டன்றே தனக்கடிமை 

என்றுவிலை ஓலையிட்ட 
எம்பிரான் செந்தமிழ் இலஞ்சிப் பிரான் பொருட் 

டெழுவரையும் அஞ்சலிப் பாம் ; 
அன்னத்தில் வருமயிலும் மயிலில் வரு கிள்ளையும் வெள் 

ஆனையில் தோன்றுபிடி யும் 
ஆனின்வரு மானும்முது கலையில்வரு மானும்புள் 

அரசில்வரு கரியகுயி லும் 
முன்னுற்ற சிங்கப் பொருப்பில் வரு கால்மாவும் 

முதிர்பரவை காற்றின் அணுகல் 
முடுகாமல் மாற்றிநின் றேற்றகுழ விப்பருவம் 

முழுதும் புரக்க என் றே . 
( அ - ரை . ) புலமை - அறிவுடைமை . மெய் உணர்வு - உண்மை 
அறிவு . பொற்புண்டரீகபதம் - பொற்றாமரை அடி . விலை ஓலை 
அடிமைச்சீட்டு . எழுவர் - ஏழுமாதர்கள் . அஞ்சலிப்பாம் - கை 
கூப்பி வணங்குவோம் . ( 1 ) அன்னத்தில் வருமயில் - நாமகள் ; 
அபிராமி . ( 2 ) மயில் வருகிள்ளை - கௌமாரி . ( 3 ) வெள் ஆனையில் 
தோன்றுபிடி - இந்திராணி . ( 4 ) ஆனின் வருமான் - மகேஸ்வரி . 

திருவில . பி . - 2 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


(( 5 ) முதுகலையில் வருமான் - வராகி , ( 6 ) புள்ளரசில் வருகரிய 
குயில் வைணவி ; நாராயணி . 17 ) சிங்கப் பொருப்பில் 
வருகால்மா - காளி, சாமுண்டி .. பரவை கடல் . முடுகாமல் - 
விரையாமல் . புரக்க - காக்க . 


காளி துதி 


பாமிழற்றும் பாணர் எனப் பண்மிழற்றும் சுரும்பு 

பந்தியிருந் தந்திநறை பருகுதரைப் பாண்டிக் 
கோமகற்குச் சென்னிபயந் தளித்தகுல மகள் தன் 

குலமகட்கு மகன் எங்கள் குருபரனைக் காக்கத் 
தேமலர்ச்செண் பகக்காவும் திரிகூடச் சிலம்புஞ் 

சினகரமும் நன்னகரும் தென்றல்உலாம் திசையும் 
மாமணிச்சங் காவணமும் மன்றும் என்றும் காக்கும் 

மங்கையைநம் குற்றால நங்கையை வாழ்த்துதுமே . 
( அ - ரை . ) பாமிழற்றும் பாட்டுக்கள் கூறும் . பண் மிழற் 
றும் - இசைபாடும் . சுரும்பு - வண்டு . நறை - தேன் . சென்னிபயக் 
தளித்த - சோழன் பெற்றுக்கொடுத்த . தேமலர் செண்பகக் 
காவும் - தேன் பொருந்திய மலர்களையுடைய செண்பகமரம் 
அடர்ந்த சோலை . சிலம்பு - மலை . சினகரம் - கோயில் . சங்கா 
வணம் - சங்கவீதி . மன்று - சித்திரசபை .. 


முப்பத்து முக்கோடி தேவர்கள் துதி 
கொச்சைப் புனத்தில் குறிஞ்சிக் கொடிச்சியர் 

குழாத்தூ டொருத்தி வளரக் 
கொற்றமகள் அன்றிட்ட வாகையும் தும்பையும் 

பின்னிக் கிடந்து குலவக் 
கச்சைப் பொருந்தனத் திந்திர குமாரத்தி 

காதல்மண மாலைசூட் டுங் 
கற்பகப் பந்தரில் காப்பேந்தி நின்றவன் 

காக்கமழ் இலஞ்சி காப் பார் ; 


காப்புப் பருவம் 


பச்சைப் பசும்புரவி மான்தேர் மிசைத்தோன்று 

பண்ணவர்கள் பன்னிருவ ரும் 
பரிமுகக் கடவுளோர் இருவரும் பொருவரும் 

பசுபதிகள் பதினொரு வரும் 
ச்சைப் படுந்திறத் தெண்மரும் எனத்தொகுத் 

தெண்ணுமுப் பான் மூவரும் 
இக்கோடி முப்பத்து முக்கோடி என்ற தொகை 

அமையவரும் இமைய வருமே .. 


( அ - ரை . ) கொச்சை- கீழ்மை . புனம் - காடு . கொடிச் 
சியர் - குறத்தியர் . கொற்றமகள் - காளி . கச்சு -ரவிக்கை ; மார்க் 
கட்டு . பொருந்தனம் - மோதும் கொங்கை .. இந்திர குமாரத்தி - 
இந்திரன் வளர்ப்பு மகளாகிய தெய்வயானை . காக்கமழ் - சோலை 
மணக்கின்ற . பச்சைப் பசும்புரவிமான்தேர் - மிக்க பசுமை நிறம் 
உற்ற குதிரைகள் எழும்பூட்டிய ஓர் ஆழித்தேரில் . பண்ண 
வர்கள் பன்னிருவர் - பன்னிரண்டு சூரியர்கள் . பரிமுகக் கடவு 
ளோர் இருவர் - அசுவினி தேவர் இருவர் . பசுபதிகள் - உருத் 
திரர்கள் . இச்சைப்படுந் திறத்தெண் மரும்-திசை ( ஆசை ) காவல 
ராகிய இந்திரன் முதலிய எண்மர் . இமையவர் - தேவர் . ( க 0 ) 


| 


செங்கீரைப் பருவம் 


மேனைப் பிராட்டிதரு பெண் அரசி உள்உவகை 

வெள்ளத்தில் ஆட்டுவது போல் 
வெள்ளிவரை முன்றில் வாய் பொன் நூபு ரந்தள்ளி 

மிளிர்கணைக் காற்கிடத் தி 
எனைப் பசுங்குங் குமந்திமிர்ந் தீர்ம்புனல் 

எடுத்தெடுத் தாட்டி விரல் சேர்த் 
தின்னினிய மஞ்சள் நீர் மும்முறை சுழற்றிவார்த் 

திருநிலக் காப்பணிந்து 
சோனைக் குறுந்திவலை பட்டாடை இட்டுத் 

துவர்த்திவெண் நீறுசார்த் திச் 
சுடர்மா ளிகைப்புகுந் தேந்துமுலை அமிர்தம் 

சுரந்திருந் தூட்டிமட வார் 
சேனைக்குள் வைத்து முத் தாட்டும் பசுங்கிள்ளை 

செங்கீரை ஆடி அருளே 
தெரிதமிழ் இலஞ்சிநகர் வருகுமர நாயகன் 

செங்கீரை ஆடி அருளே. 


( அ - ரை . ) செங்கீரைப்பருவம் பிள்ளைக்கவியின் பத்துறுப் 
புக்களில் இரண்டாவது . அது பிள்ளை இரு கையும் முழந்தாள் 
களும் ஊன்றித் தலைநிமிர்ந்திட்டாடல் . மேனைப்பிராட்டி - பார்ப் 
பதியை மகளாகப்பெற்ற இமவான் மனைவி . உள் உவகை வெள் 
ளம் - மனத்தில் பெருகுகின்ற மகிழ்ச்சிப் பெருக்கு . ஆட்டுவது - 
முழுக்காட்டுதல் ; நீராட்டுதல் . வெள்ளிவரை - வெண்ணிறம் 
பொருந்திய கைலைமலை . மூன்றில் வாய் - முற்றத்தில் ; வாய் : 
ஏழனுருபு . முன்றில் : இல்முன் என்பதன் இலக்கணப்போலி . 
நூபுரம் சிலம்பு , காலணி . திமிர்ந்து - பூசி . ஈர்ம்புனல் - 
குளிர்ச்சியான நீர் . இன் இனிய - மிக இனிய . சுழற்றி - சுற்றி : 
சுழல் என் றதன் வினைப்பகு தியடியாகப் பிறந்த பிறவினை 
வினை யெச்சம் . நிலக்காப்பு அணிந்து - தரையில் நீரிட்டு வழித்த 
குழம்பைப் பொட்டாக அணிந்து . சோனைக் குறுந்திவலை . 


செங்கீரைப் பருவம் 


சொரியப்பட்ட சிறு துளி. துவர்த்தி - உலர்த்தி . முலை அமிர்தம் - 
முலைப்பால் . மடவார் சேனை - பெண்கள் கூட்டம் . 
தார் ஆடு கிண்கிணிச் செந்தாள் துதைந்தாடு 

தமனியத் தொட்டில் ஆடத் 
தண்பவள மெல்விரல் அதுக்கிச் சுவைத்தன்னை 

தாலாட்டும் இன்னிசை மடுத் 
தேர் ஆடு மெய்துவண் டிணைவிழி முகிழ்த்தயர்ந் 

தின் துயில் வரத்துயின் ருங்கு 
இடைவரு பதத்துணை எழுப்பப் புலந்துவயி 

றெக்கிக் குழைத்துவிம் மிப் 
போர் ஆடு கன்றெனத் துள்ளி எழு பொருமல் 

பொறாதுவந் தேந்திமோந்து 
பொற்குழிசி ஊறுபால் வெண்சங்கு வைத்துப் 

புகட்டத் தெவுட்டிமெள்ளச் 
சீர்ஆடி எதிர்நிலைக் கண்ணாடி நிழலுடன் 

செங்கீரை ஆடி அருளே 
தெரிதமிழ் இலஞ்சிநகர் வருகுமர நாயகன் 

செங்கீரை ஆடி அருளே. 
( அ - ரை . ) தார் ஆடு கிண்கிணி பூவரும்பு பொருந்திய 
கிண் கிணி என்னும் சதங்கை . துதைந்தாடுதல் - உதைத்து 
நெருங்கியாடுதல் . தமனியம் - பொன் . தண் பவளமெல்லிரல் - 
குளிர்ந்த பவளம் போன்ற மெல்லிய விரலை . அதுக்கி - வாயில் 
வைத்துக் கடித்து . இசைமடுத்து - பாடல் கேட்டு . ஏர்- அழகு . 
இணை விழி முகிழ்த்து - இரண்டு கண்களையும் மூடி . வயிறெக்கி . 
வயிறு குழியச்செய்து . பொருமல் - விம்முதல் . பொற்குழிசி 
பொற்கலம் . தெவுட்டி - உமிழ்ந்து , வாந்தி எடுத்து . ( க 2 ) . 
பொருமல் அறி விக்குங் கடைக்கண் குறுந்துயில் 

பொடிக்கு முன் அடுக்க வருவோம் 
பொன்மேனி பாயலிற் பூந்தாதும் ஏந்தாது 

புதுநீர் எடுத்தாட் டுவோம் 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத் தமிழ் 


பகுமுலை அருத்தித் திருத்திவைத் தின்மொழி 

பகர்ந்தணைத் துச்சி மோந்து 
பசுமஞ்சள் இனிய நீர் மும்முறை சுழற்றி அப் 

பால் ஊற்றி வாழி என்போம் 
அருமணி நுதற்சுட்டி கட்டி ஒரு பொட்டும் இட் 

டண்ணல்வெண் நீறும் அணி வோம் 
ஆட்டாத சரவணப் பூந்தொட்டி லிற்கிடந் 

தாடின படிக்கு வனசத் 
திருமுகம் மலர்ந்து குழை ஆடவிளை ஆடி நீ 

செங்கீரை ஆடி அருளே 
தெரிதமிழ் இலஞ்சிநகர் வருகுமர நாயகன் 

செங்கீரை ஆடி அருளே . 
( அ - ரை . ) பொருமல் - பொருமுதல் ; வீங்கல் . பொடித் 
தல் - துளித்தல் . அடுக்க - நெருங்க .பாயல் - பாய்தல் . அருத்தி 
உண்பித்து . பசுமஞ்சள் இனிய நீர் ; இதனை ஆலத்தி நீர் என்றும் 
அயினி நீர் என்றும் கூறுப . சுழற்றி - சுற்றி . அண்ணல் - 
திருவாளன் . குழை - காதணி . இச் செய்யுளில் குழந்தையை 
நீராட்டித் துடைத்து அணிசெய்தலீறாக உள்ள செயல்கள் 
குறிப்பிட்டிருப்பது கவனிக்கத்தக்கது . 

( கூ ) 
பட்டபுனல் நித்திலம் எனத்திகழும் வட்டவரி 

பாசிலைய நெட்டை நெடிய 
பச்சைப் பசுந்தாட் கழுத்தளவு நீருட் 

பயின்றீன்ற மெல் அரும்பு 
வட்டம்இடு பானலைப் புறநிறத் திசைமுரலும் 

மழலைச் சுரும்பர் வீழ்ந்து 
வாய்மடுத் துண்ணக் கபாடம் திறக்கும் ஒரு 

வள்ளமாக் கொள்ளை நறவம் 
கொட்டுபு செழுங்குங் குமத்தா திறைக்குங் 

குறுந்தகட் டல்லி புல்லிக் 
கோட்டோ டலர்ந்து கமழ் செக்கச் சிவந்தபொற் 

கோகனக மண்ட பத்தில் 


செங்கீரைப் பருவம் 


சிட்டர் தொழ வாழும் ஒரு செல்விதிரு மருமகன் 

செங்கீரை ஆடி அருளே 
தெரிதமிழ் இலஞ்சிநகர் வருகுமர நாயகன் 

செங்கீரை ஆடி அரு ளே . 
( அ - ரை . ) நித்திலம் என முத்துப்போல . பாசிலைய 
பச்சை இலையையுடைய . பானல் - குவளை . முரலும்- ஒலிக்கும் . 
சுரும்பர் - வண்டு : சுரும்பு என்பதன் போலி . கபாடம் - கதவு . 
கொள்ளை - மிகுதி . நறவம் கொட்டுபு - தேனைக்கொட்டி . தகட்டு 
அல்லிபுல்லி - தகட்டு வடிவினதான அல்லி மலரைத் தழுவி . 
கோட்டோடு - கொம்பில் . , கோகனகம் - தாமரை . ( கா ) 
கங்கா நதிக்கு நிகர் கடவுள் நதி களின் அதிக 

கவின்மணல் தங்கு கழியில் 
கதிர்மணிக் குன்று பொதி புன்னையங் காவில்மென் 

காவியங் கயல்பொரு தலைக் 
குங்கால் இலக்கால் கொழிக்குமடை களில்மடைக் 

கோவுகண் ணாற்றுவயலில் 
குளிர்வயல் மருங்குவெண் முல்லைமல் லிகைவைத்த 

கொல்லையில் கொல்யானை வாற் 
பைங்காற் பசும்பொற் பொகுட்டுத் தகட்டிதழ்ப் 

பங்கேரு கப்பொய்கையில் 
பங்கேரு கச்செல்வி விளையாடு பதிகளில் 

பதிநிலா நுதலா ருடன் 
செங்கால் அனங்கள்பயில் தென் ஆர்ய நன்னாட 

செங்கீரை ஆடி அருளே 
தெரிதமிழ் இலஞ்சிநகர் வருகுமர நாயகன் 

செங்கீரை ஆடி அருளே. 
( அ - ரை . ) கவின் - அழகு . கழி - சங்கமத்துறை - மருங்கு ; 
கடல் நீர்கழிந்து நிற்கும் இடம் : உப்பளம் . காவி - நீலோற்பலம் . 
கண்ணாறு - வயலில் நீர் பாயும் பகுதி . பங்கேருகம் - பங்கயம் ,, 


சு 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


தாமரை , சேற்றில் முளைப்பது . பதிலோ நுதலார் - பரத்தையர் , 
நடனமாதர் . 

( க 8 ) 


இந்திரன் அங்கி யமன் கொடி யன்புனல் 

ஈசன் நெடுங்கா லோன் 
எண் தரு சந்திரன் இந்து வனைந்தவன் 

மால் அயன் என்போர் தாம் 
தந்தம் இடங்கள் புரந்திட வந்த 

தபோதனர் சந்தோடர் 
சங்கதி யும் சடை யும்கிர மங்களும் 

வேதமும் நின்றோத 
மந்தரம் என்ற தனங்கள் சுமந்த 

மாதர் வளம்பாட 
மங்கல சங்கம் முழங்க வலம்புரி 

வால்வளை நின்றாத 
அந்தர துந்துபி பொங்க இளங்குகன் 

ஆடுக செங்கீரை 
அண்டர் வணங்க இலஞ்சி உகந்தவன் 

ஆடுக செங்கீரை. 


( அ - ரை . ) அங்கி - அக்கினி , நெருப்பு . புனல் - வருணன் . 
காலோன் - வாயுபகவான் . எண் தரு - மதிக்கப்படும் . இந்து - 
மதி . ந்து வனைந்தவன் - உருத்திரபசுபதி . புரந்திட - காக்க . 
கிரமங்கள் - ஒழுங்குகள் . சங்கதி - தொடர் . வால்வளை 
வெள்ளிய சங்கு . மந்தரம் - மந்தரமலை . என்ற - போன்ற . 
அந்தரதுந்துபி - ஆகாய துந்துபி வாத்தியம் . அண்டர் - தேவர் . 
உகந்தவன் - விரும்பியவன் . 

( க ) 
வாழி மடற்பாளைக்குழல் சரிதர 

வார்கெழு பந்தாடும் 
மாதர் இளைப்பா றத்தனி வருசிறு 

கால்விசி றுங்காவில் 


செங்கீரைப் பருவம 


வீழிஇ தழ்க்கா வித்துணை விழிமணி 

வேரல் நெடுஞ்சாரல் 
வேடர் குலப்பா வைக்கொரு புதுமண 

மாலைபு னைந்தாய் நீ 


சூழிமு கத்தா னுக்கிளை யவன்உயர் 

தோகையர் மன்றாடு 
சூலம் எடுத்தா டிப்பலி கொளுமதி 

சூடித ரும்பாலன் 


ஆழித ரித்தோ னுக்கொரு மருமகன் 

ஆடுக செங்கீரை 
ஆறுமு கப்போரிக்குரு பரன் இனி 

தாடுக செங்கீரை. 


( அ - ரை . ) பாளைக்குழல் - பாளை பின்னியிருப்பதுபோல் 
பின்னிவிடப்பட்ட கூந்தல் . சரிதர - சரிய . வார்கெழு - நீட்சி 
பொருந்திய . இளைப்பாற 

இளைப்பாற - இளைப்புத் தணிய . சிறுகால் . 
தென்றல் . விசிறும் - வீசும் . வீழி - கோவைப்பழம் . வேரல் - 
மூங்கில் . மணமாலை - மணத்தையுடைய மாலை , திருமணத்தைக் 
குறிக்கும் மாலை . சூழி - யானை முகபடாம் . ஆடி சூடி என்பன , 
வினையாலணையும் பெயர்கள் . 
பெயர்கள் . ஆழிதரித்தோன் 

சுதரிசனம் 
என்னும் சக்கரப்படையைத் தாங்கிய திருமால் . 

( கஎ ) 
மாதளை ஊடே மாவின் நறுங்கனி 

வீழ்தர மந்தாரை 
வாடியின் ஊடே வாழை நறுங்கனி 

வீழ்குலை சென்றே 


காதமும் மாறா வாசனை தந்திட 

மூசு சுரும்பேறு 
காவிக ளோடே கார்வய லின்புடை 

ஓடைப ரந்தோடி 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத் தமிழ் 


மேதகு பாரா வாரம் வ்ளந்தர 

வேர்கவி சம்பீர 
வேலியின் ஊடே பால்மணி சங்கினம் 

வீசவ ளங்கூரும் 
ஆதிபி ரான்ஊர் ஆளும் நெடுந்தகை 

ஆடுக செங்கீரை 
ஆரண நூலோர் தேடும் இலஞ்சிமன் 

ஆடுக செங்கீரை . 


( அ -ரை . ) மாவீன் நறுங்கனி - மாமரத்தின் இனியபழம் . 
வாடி - கொல்லை ; தோட்டம் . பாராவாரம் கடல் . சம்பரம் 
எலுமிச்சை . நெடுந்தகை - பெருமைக் குணமுடையவன் . ( கஅ ) 
உருவப் பிடிநிகர் பருவக் குறமகள் 

பந்தா டுங்காவூ 
டுருகிக் கனமயல் பெருகிக் கருக்கு 

உழன்றே நின்றாய்வோய் 
அருணைக் கிரிபுனை தெரியற் பெரியபி 

ரபந்தா லங்காரா 
அசலக் குறுமுனி பணியப் பணிவிடை 

கொண்டா ளுந்தாளா 


இருவர்க் கரியவர் பவளச் சடையினர் 

மைந்தா ஐந்தூரா 
எளியற் கருள்புரி கருணைக் கடலெனும் 

எந்தாய் செந்தூரா 
திருவிற் பொலிதரு பழனிக் குருபர 

செங்கோ செங்கீரை 
திமிரப் பரமத படலத் தினகர 

செங்கோ செங்கீரை . 


செங்கீரைப் பருவம் 


கக . 


. 


( அ - ரை . ) -ருவப்பிடி 

வடிவமைந்த 

பெண்யானை . 
உழன்று - வருந்தி . ஆய்வோய் - ஆராய்கின் றவனே . அருணைக் 
கிரி புனை - அருணகிரிநாதன் சூடிய . தெரியல் - மாலை . பிரபந்தா 
அலங்காரா - பாடல் நூல்களை அணியாகக் கொண்டவனே . 
அசலம் - மலையாசலம் ஆகிய பொதிகை மலை . 

குறுமுனி 
குட்டைமுனிவனான அகத்தியன் . தாளா 

அடியையுடைய 
வனே . இருவர் - மால் அயன் என்ற காத்தற் கடவுளும் 
படைத்தற் கடவுளும் ஆகிய இரண்டுபேர் . திமிரப் பரமத 
படலத் தினகர - அறியாமையாகிய இருளையுடைய புறமதங் 
களாகிய மறையை வெளிச்சமாக்கும் சூரியனே ! ( கக ) 
கும்பக் குறுமுனி வந்தர்ச் சனைபுரி 

குன்றே சென்றே ஓர் 
குன்றிற் சிறுகொடி ஒன்றிப் படர்கொழு 

கொம்பே எங்கோ வே 
அம்பொற் றளிர் அடி நம்பித் தொழும் அவர் 

அன்பே என்பே றே 
அங்கட் புவி முதல் அண்டத் தளவுள் 

அஞ்சே செஞ்சே யே 
வம்புப் பிறவியி டும்பைக் குதவும் 

மருந்தே செந்தே னே 
மன்றற் குழல் மொழி முன்றிற் பயில்சிறு 

கன்றே வென்றே வேல் 
செம்பொற் கையில் அணி செந்திற் கதிபதி 

செங்கோ செங்கீரை 
செஞ்சொற் பழகும்இ லஞ்சிக் குருபர 

செங்கோ செங்கீரை. 
( அ - ரை . ) குன்றிற் சிறுகொடி - வள்ளி மலையிற்றோன்றிய 
இளங்கொடியாகிய வள்ளி . படர்கொழு கொம்பே - படர்ந்து 
தழைக்கத்தக்க செழித்த கொம்பு போல்வானே . பேறே - 
பெறப்படும் பெருமாளே , பாக்கியமே . வம்பு - புதுமை , வீண் 
இடும்பை - துன்பம் . 

( 20 ) 


.. 


தாலப்பருவம் 


கடவுட் புலம் போய்க் கற்பகத்தின் 

காவோ டிகலி உயரியபைங் 
கமஞ்சூற் கமுகின் மிடறுவிண்ட 

கற்றைத் துணர்ப்பூ விரிக்கவரி 
துடைவைப் புதுப்பூந் தொடை அழகார் 

சுரமா மகளிர் பணிமாறும் 
துணைப்பூங் கவரி உடன்பயின்று 

சுடர்வெண் தரளம் இடைகலந்த 
முடவுப் பிறைநான் கெனமுளைத்த 

முனைவாள் மருப்புப் பொருப்புகைத்து 
முற்றும் பவனிக் குலிசபதி 

மொய்ம்பிற் சிறுகால் முகந்தெறியும் 
அடவிப் பொதும்பர் செறிஇலஞ்சிக் 

கரசே தாலோ தாலேலோ 
ஆறு முகத் தெம் பெருமானே 

ஐயா தாலோ தாலேலோ. 
( அ - ரை . ) தாலப்பருவம் : இஃது ஏழாந் திங்களில் நிகழ் 
வதாகக் கூறுவது . இது பிள்ளை யைத் தொட்டிலில் இட்டு 
மகளிர் நாவினாற்பாடும் பாடல்களுடன் தொட்டில் ஆட்டும் 
பருவம் . தால் கடவுட் புலம் - தேவருலகம் . இகலி - 
மாறுபட்டு . கமம்குல் - கருப்பம் நிறைந்த . மிடறுவிண்ட - 
கழுத்தில் விரிந்த . கற்றைத் துணர்ப்பூ - தொகுதியான பூங் 
கொத்து . 

துடைவை - பூந்தோட்டம் . பணிமாறும் - இரட்டும் . 
தரளம் - முத்து . முடவு - வளைந்த . குலிசபதி - வச்சிரப்படை 
தாங்கும் இந்திரன் . அடவிப்பொதும்பர் - காடான சோலை . 

( உக ) 
பொலங்கற் பகத்தின் சினைபூத்த 

பொன்னந் துணர்ப்பூந் தாதுபடி 
புனிதச் சுரும்பர் முகடுரிஞ்சும் 

புயல் காற் றரும்பின் மிசைபூத்த 


தாலப்பருவம் 


கலங்கற் பசுந்தேன் உவட்டெறிபூங் 

கனியின் சிறப்புக் கடைக்கணித்துக் 
கனகா டவிஎன் றுவந்தடுக்கக் 

கடுக்கைப் புறவம் தோன்றுதலும் 
விலங்கற் கரிதாய்ப் புகுந்தயலே 

வேரிப் புதுச்சண் பகச்சோலை 
விழையா மருதப் பேட்டளியை 

வேட்டங் கணையும் இலஞ்சி வெற்றி 
அலங்கற் குடுமி இலங்கிலைவேல் 

அரசே தாலோ தாலேலோ 
ஆறு முகத்தெம் பெருமானே 

ஐயா தாலோ தாலேலோ . 


கொன்றை . 


( அ - ரை . ) சினை - கிளை . 

தாதுபடி மகரந்தம் தோய் . 
புனிதம் - தூய்மை . உரிஞ்சும் - தேய்க்கும் . கடைக்கணித்து 
பார்த்து . 

கனகாடவி பொற்காடு . கடுக்கை 
புறவம் - காடு , குறிஞ்சி நிலம் . வேரி - மணம் . விழையா 
விரும்பி : செய்யா என்னும் வாய்பாட்டு வினையெச்சம் செய்து 
எனத் திரிந்தது . பேட்டளி - பெண்வண்டு . வேட்டு - விரும்பி . 

( உ.உ ) 
கள்ளத் தடங்கண் கடைசியர்கைக் 

கருங்காப் பிடறிக் களைபறித்த 
கற்றைக் கழுநீர்ப் பொதிசரித்துக் 

கமுகின் பழுக்காய்க் குலைசிதறி 
முள்ளுப் பொதிந்த குடக்கனியை 

முடத்தேம் பலவ முகந்துடைத்து 
மொய்பூந் தேமாங் கனிஉகுத்து 

முழுக்காய்க் கதலிக் குலைசாடி 
வெள்ளைப் பெடைஓ திமங்கிடந்த 

வேலிப் புறத்திற் பழுத்த எலு 
மிச்சங் கனிபந் தடித்து வெடி 

வாளைப் பகடு விளையாடும் 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


அள்ளற் பழனத் தமிழ் இலஞ்சிக் 

கரசே தாலோ தாலேலோ 
ஆறு முகத்தெம் பெருமானே 

ஐயா தாலோ தாலேலோ. 
( அ - ரை . ) கடைசியர் - பள்ளியர் . கருங்காப்பு - கரும் 
பொன் காப்பு , பெருங்காப்பு . சரித்து - சாய்ப்பித்து . பழுக்காய் - 
பாக்கு . குடக்கனி - பலாப்பழம் . உகுத்து - சிதறி . சாடி 
மோதி , புடைத்து . 

ஓதிமம் - அன்னம் . வாளைப்பகடு - ஆண் 
வாளை மீன் . அள்ளல் 

பெருமான் பெருமையை 
யுடையவன் . பெண்பால் - பெருமாட்டி . 

( cs ) 
என்பார்ப் பதித்தாய் ஏக்கறநின் 

திருக்கார்த் திகைத்தாய் ஒருங்கேவக் 
தேந்து முலைப்பால் அமுதூட்டி 

இலைப்பாற் கிடத்த மலைப்பின்றி 
முன்பா லிலையில் ஒரு கொழுந்து 

முகில்போற் கிடந்து தனி வளர்ந்த 
முளரித் தடங்கண் மாதுலன்போல் 

முழங்குஞ் செழுநீர்ச் சரவணத்துப் 
பொன்போல் துயின்றாய் குயின்றமணிப் 

பூந்தொட்டிலில்யான் தாலாட்டிப் 
பொன்னங் குறங்கு தடவவும்கண் 

பொருந்தாய் போலும் இருந்தாயால் 
அன்பாய்த் தென்பார் புகழ் இலஞ்சிக் 

கதிபா தாலோ தாலேலோ 
ஆறு முகத்தெம் பெருமானே 

ஐயா தாலோ தாலேலோ . 
( அ - ரை . ) ஏக்கற - அங்கலாய்த்தலற . திருக்கார்த்திகைத் 
தாய் -சிறந்த கார்த்திகைப் பெண் . ஆலிலையில் ஒரு கொழுந்து 
முகில்போல் - திருப்பாற் கடலில் ஆல இலையில் அறிதுயில் 
கொள்ளும் திருமாலைப்போல் . மாதுலன - தாயுடன் பிறந்தான் . 
குறங்கு - தொடை . கண் பொருந்தாய் - கண் 

உறக்கம் 
கொள்ளாய் . தென்பார் - தெற்குலகம் . 


தாலப்பருவம் 


முடக்குங் கருங்கைச் செடித்தாடி 

முடைவாய் இடையர் கடைகாலின் 
முன்ஊன் றியகோல் மிசைத்துயில 

முட்டுஞ் சுவைப்பால் முலைச்சுரபி 


மடக்குங் குளகின் நசைக்கயல்போய் 

வயற்பூஞ் சாலிக் கதிர்மேய்ந்து 
மடற்பூ விரியாப் பசுங்கமுகை 

வண்ணக் கரும்பென் றெண்ணிஉண்டு 
குடக்கம் பிடறிக் கவைக்குளம்புக் 

குறுங்கால் பெயர்த்து நயங்காஞ்சிக் 
குளிர்நீள் ஆற்றின் இளம்புனிற்றுக் 

குழக்கன் மாட்டிக் குழல் ஒலிகேட் 
டடக்குந் தமரோ டமர் இலஞ்சிக் 

கரசே தாலோ தாலேலோ 
ஆறு முகத்தெம் பெருமானே 

ஐயா தாலோ தாலேலோ . 
( அ - ரை . ) முடக்கும் வளைக்கும் . செடி - அற்பம் 
முடை வாய் - புலால் நாற்றமுற்ற வாய் . கடைகால் - பால் 
கதக்கும் மூங்கிற் குமுல் . மிசைத்துயில - மேல் தூங்க. குழக் 
கன்று - இளங்கன்று . நசைக்கு - விருப்பத்தால் . வண்ணம் - 
விறம் , அழகு . 

கவை - பிளப்பு . தமர் - சுற்றம் . ( உ C ) 
வீடற் கரிய பாயலின்மேல் 

வெறுப்பாய் முளைக்கும் விழிக்கணையோ 
வேற்பூங் கணையாய்க் கொடிப்புருவ 

வில்லே கொல்லுங் கொடுஞ்சிலையா 


ஊடற் பெரும்பா சறைப்பூசல் 

உடற்றுங் கடல்தெள் அமுதனையார் 
உருக்குஞ் சமுக வெளி அகத்தும் 

ஊதுங் கருங்கோ கிலக்காளம் 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத் தமிழ் 


சூடற் கரிய திறல்விருது 

சூட்டுந் தடஞ்சோ லையின்புறத்தும் 
தொடங்கும் இருள்மா மருள்மாலை 

தோன்றா முன்னம் தெருத்தொறும் பந் 
தாடற் சிலைவேள் பயில் இலஞ்சிக் 

கரசே தாலோ தாலேலோ 
ஆறு முகத்தெம் பெருமானே 

ஐயா தாலோ தாலேலோ. 
( அ - ரை . ) வீடற்கு அரிய - விடமுடியாத . 

பாயல் 
படுக்கை . கொடுஞ்சிலையா - கொடிய வில்லாக . உடற்றும் 
வருத்தும் . கோகிலக்காளம் - குயில்முழக்கம் . ஆடற்சிலை - 
கொல்லும் திறம் அமைந்த வில் . வேள் - மன்மதன் : விருப் 
பத்தைச் செய்பவன் . 

(உசு ) 
இருவிக் குடுமித் திரிகூடத் 

திணர்ப்பூஞ் சாரற் புறத்தும் தென் 
இலஞ்சித் திருக்கோ யிலின் அகத்தும் 

இருந்த படியே திருந்தொளியாய் 
மருவிப் பிரியா வள்ளியுடன் 

வடிவேல் செங்கை வலன் ஏந்தி 
மயிலின் புறத்துக் கயிலாய 

மலைபோல் உயர்ந்த மலை அகத்தும் 
குருவிற் சிறந்த கும்பமுனி 

கும்பிட் டிறைஞ்ச நின்ற நிலை 
கூட்டிப் பணியுந் தண்பொருநைக் 

குமரா பாவ நாசம் என்னும் 
அருவிக் குடுமித் தடாகபுலத் 

தமர்ந்தாய் தாலோ தாலேலோ 
ஆறு முகத்தெம் பெருமானே 

ஐயா தாலோ தாலேலோ. 
( அ - ரை . ) இருவிக்குடுமி - தினைத்தாள்களையுடைய முடி 
( சிகரம் ) . கோயில் அகத்தும் - கோயிலுள்ளும் . மருவி - தழுவி . 
வலன் - வலக்கையில் ; வெற்றி . குரு - ஆசிரியர் , தடாகபுலம் 
பொய்கையிடம் . 

( உஎ ) 


தாலப்பருவம் 


இதம் உறும் ஐம்பத் தொருவன் னங்கள் 

இலங்கு மணிக்கோவை 
எழுதரு முதுமறை நான்கு வடத்தும் 

இசைத்த பெரும்ப்ரணவப் 


புதுமாணிக்கத் தொட்டிலின் மானத் 

பூசைத் தனி அடியார் 
பொய்யா மெய்உணர் வணையா டையின்மிசை 

பொன்போல் வளர்கின்றாய் ; 
மதுமலர் பூத்த பொலங்கொம் பனையார் 

வகைவகை தாலாட்டு 
மட்டார் மலர்ப்பூந் தொட்டி லினங்கள் 

மழைக்கண் நெடுங்காவித் 
ததைமலர் அணையினும் ஒருதுயில் புரிவாய் 

தாலோ தாலேலோ 
சம்பத் துதவும் இலஞ்சிக் குருபா 

தாலோ தாலேலோ. 


( அ - ரை ) ஐம்பத்தொரு வன்னங்கள் - வடமொழி எழுத் 
துக்கள் ஐம்பத்தொன்று என்ப . அம் , அகா என்ற இரண்டும் 
சேர்த்தால் ஐம்பத்து மூன்றாம் . முது பழைய . மாணிக்கத் 
தொட்டில் - இரத்தின ஊஞ்சல் . மட்டார்மலர் தேன் 
பொருந்திய பூ . மட்டு மணமுமாம் . ! ததை - நெருங்கு . 
சம்பத்து - வாழ்வு . 

( உ அ ) 
சிங்கம் முழங்குந் தடவரை முடியிற் 

செழுமணி கெழுமுல்லைச் 
செறிதயிர் கடையும் இடைச்சியர் செங்கைச் 

செந்தா மரைமலரில் 


பொங்க முழங்கு மணித்தேர் வீதி 

புனைகொடி மணிமாடப் 
பொன்நகர் மருத வரைப்பு நிறைந்த 

புறம்பணை யின்பாலில் 
திருவில . பி . - 3 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


வங்கம் முழங்கு கருங்கடல் நெய்தல் 

மருங்கின் ஒருங்கே வெண் 
மதியமும் அமுதத் திவலையும் மான 

மணித்திரள் வீசுவதூர் 
சங்கம் முழங்குந் தமிழ்நா டுடையாய் 

தாலோ தாலேலோ 
சம்பத் துதவும் இலஞ்சிக் குருபர 

தாலோ தாலேலோ . 
( அ - ரை . ) செழுமணிகெழு முல்லை - செழித்த மாணிக் 
கங்கள் பொருந்திய முல்லைத்திணையிலுள்ள செறிதயிர் : 
தோய் தயிர் , மருதவரைப்பு - மருதநிலம் . புறம்பணை - பணைப் 
புறம் ; வயல்வெளி . 

வங்கம் - தோணி . நெய்தல் மருங்கின் 
நெய்தல் நிலமாகிய கடற்கரைப் பக்கத்தில் . மணித்திரள் - 
இரத்தினக் கூட்டம் . ஊர்சங்கம் நகர்ந்து செல்லும் 
சங்குகள் . 

( உக ) 
வங்கக் கடலும் நடுங்கப் பொருதெழு 

மாசூர் மாசூர்மா 
மங்கப் பொருதனை பைங்கற் பகநிழல் 

வானோர் ஏனோரும் 
அங்கட் புவனியும் வெங்கட் கொடியவ 

ராலே வாடாமே 
அன்றிற் பெயரிய குன்றைப் பொருமதி 

வீரா ( பாரூரா 
எங்கட் குடையவர் திங்கட் சடையினர் 

பாலா நூல் ஆய்வோர் 
என்றப் பழமறை அன்றைக் குள தமிழ் 

ஏழேழ் பாவாணர் 
சங்கப் புலமை தருஞ்சொற் புரவல 

தாலோ தாலேலோ 
சம்பத் துதவும் இலஞ்சிக் குருபர 

தாலோ தாலேலோ. 
( அ - ரை . ) மாசுஊர்மாசூர்மா - குற்றம் பொருந்திய பெரிய 
சூரபதமனாகிய மாமரம் . வாடாமே 

வருந்தாமல் . அன்றிற் 


தாலப்பருவம் 


உஎ 


பெயரிய - அன்றில் என்னும் பொருள் தரும் கிரவுஞ்சப் பெயரை 
யுடைய . பொரும் அதிவீரா - போர் செய்த சிறந்த வீரனே . 
போர் ஊரா 

திருப்போரூர் என்னும் ஊரிலுள்ளவனே . 
திங்கட்சடையினர் - சந்திரனை அணிந்த சடையையுடையவரான 
சிவபெருமான் . என்று அப்பழமறை அன்றைக்கு உள - என்று 
அந்தப் பழைமையான வேதம் வடமொழியில் ஏற்பட்டது எனப் 
படுமோ அன்று முதலே 

உளதாயிருக்கின்ற . ஏழ்ஏழ் 
பாவாணர் நாற்பத்தொன்பது புலவர் கடைச்சங்கப் 
புலவரானவர் . சங்கப் புலமைதரும் - சங்கத்திலுள்ள அறி 
வுடைய சொற்களைக் கொண்ட புரவலனே ! 

( 40 ) 
இந்திரன் பாவைபெறும் இளையவள் 

பாகா ஏகா ஓகாரா 
இங்கிதம் பேசு குறமகள்மண 

வாளா வேளூர் வேளாளா 
உந்தியங் கோகனக முகில் மரு 

கோனே கோனே வேலோனே 
ஒன்றிரண் டென் உரை பகரும் என் 

நாவாய் 
மந்தரம் போல்வளர் பனிருபுய 

பாரா மாலா கேயூரா 
வண்டுகொண் டாடு சுனைமருவு 

பிரானூர் வானோர் போரேறே 
சந்தனம் தோயுமுலை உமையவள் 

பாலா தாலோ தாலேலோ 
தண்டையும் காலும் அழகிய 

பெருமாள் தாலோ தாலேலோ. 
( அ - ரை . ) இந்திரன் பாவைபெறும் இளையவள் - தெய்வ 
யானை . இங்கிதம் - நன்மொழி . குறமகள் - குறக்குடியில் 
வளர்ந்த வள்ளி . வேளூர் - வைத்தீசுரன்கோயில் . 
உதவிபுரிபவ . என் நாவாய் ஓவா - என் நாக்காகிய கப்பலை 
விட்டு நீங்காத . மீகாமா ! - கப்பலோட்டுபவனே !. கேயூரா . 
மயில்வாகனம் உடையவனே . போர் ஏறே - போர்புரிவதிற் 
சிங்கம் போன் றவனே ! 

( க ) 


ஓவா மீகாமா 


ச . சப்பாணிப்பருவம் 
வல்ஏறு பூண்முலைக் குழல்வாய் மொழிக்கவுரி 

மழ ைறெனப்பயந்த 
வண்டுபடு கவுள் மதக் காடக் கடாயானை 

வட்டம் இட்டுக்கொட்ட நீ 
எல்ஏறு சுடர்மணிக் கடகபன் னிருகரம் 

இசைந்தசப் பாணிகோட் டில் 
இவ்வாறு கொட்டுதும் எனப்பவள வாய்மலர்ந் 

தின் அருள் பழுத்துமது ரச் 
சொல்ஏறு கடவுட் பழம்பாடல் முறையிடச் 

சுடிகைஅர வரசுநெளியத் 
தொந்தம் இடு சூலாயுதக்காளி வெட்குறச் 

சுத்ததாண் டவம் நவிற் றிக் 
கொல்ஏ றுயர்த்தவன் தமருகம் கொட்ட நீ 

கொட்டி அருள் சப்பாணி யே , 
கொழி தமிழ் இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 

கொட்டி அருள் சப்பாணி யே . 
( அ - ரை . ) சப்பாணிப்பருவம் : இஃது ஒன்பதாவது திங்களில் 
நிகழ்வது , இது குழவி கையொடு 

பொருந்துமாறு 
கொட்டும்படி கூறும் பருவம் ; பாணி 

வல் சூதாடு 
கருவி . மழஏறு - இளஞ்சிங்கம் பயந்த - பெற்ற . கவுள் - 
கன்னம் . எல் ஏறு - ஒளிபொருந்திய . கொட்டுதும் - கொட்டு 
வோம் . பவளவாய் மலர்ந்து - பவளம் போற் சிவந்த வாயைத் 
திறந்து . மதுரச்சொல் - இனியமொழி . கடவுட் பழம்பாடல் 
நான்மறை . சுடிகை 

உச்சிக்கொண்டை . அரவரசு 
சேடன் . நெளிய - நெளிந்து கொடுக்கும்படி . தொந்தம் இடு 
குதித்து நடமிடுகின்ற . வெட்குற - நாணும் படி . நவிற்றி - 

கொல்லும் வலி படைத்த 

படைத்த இடபம் . 
தமருகம் - உடுக்கு . 

( உ.உ ) 
கடசலதி கொட்டுகைத் தந்தா வளத்துரி 

கருங்காள மேகம் ஏய்ப் பக் 
காய்சினப் புலியின் அதன் வெண்தார காபடலம் 

ஒப்பக் கவின் கொழித் துப் 


கை 


கை . 


ஆதி 


செய்து . 

கொல் ஏறு 


சப்பாணிப்பருவம் 


படநிலவு கொட்டும் வெண் நீற்றொளியும் மெய்யுமதி 

பாநுமண் டலநிகர்ப்பப் 
பவளச் சடைக்காடு செக்கர்வான் இசையமழை 

பைந்தேன் கடுக்கைதூற்ற 
விட அளறு கொட்டும் வெங் காகோ தரப்பணிகள் 

மின்ஒளி கவற்றிவீச 
விண்நின்ற விண்ஏறு விண்ணவர் வியந்தேத்த 

விண்ஏற்றில் அண்ணல்நந் தி 
குடமுழவு கொட்டநடம் இட்டவன் திருமதலை 

கொட்டி அருள் சப்பாணி யே 
கொழிதமிழ் இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 

கொட்டி அருள் சப்பாணி யே . 
( அ - ரை . ) கடசலதி - மதநீர்க் கடல் . கைத்தந்தாவளம் - 
கையையுடைய யானை . உரி - தோல் . காள 

உரி - தோல் . காளமேகம் - கருமேகம் . 
ஏய்ப்ப - ஒக்க . புலியின் அதள் - புலித்தோல் . வெண் தாரகா 
சலம் - வெள்ளிய தாரகைமலை . மதிபாநு - சந்திர சூரியர் . 
செக்கர் வான் - சிவந்தவானம் , செவ்வானம் . இசைய - நிகர்ப்ப . 
கடுக்கை - கொன்றைமலர் . 

நஞ்சுக்குழம்பு . 
வெம்காகோதரம் - கொடிய பாம்பு . பணி - படத்தையுடையது ; 
பாம்பு . பணம் - படம் . காற்றி - சொரிந்து . கால் என்னும் 
பகுதியடியாகப் பிறந்த பிறவினை வினை எச்சம் . அண்ணல் 
பெருமையிற் சிறந்த . முழவு - மத்தளம் . 

( கூட ) 
தடம்வைத் தடர்ந்தேறு கறை அடிச் சிறுநடைத் 

தந்தா வளப்பிடிகளும் 
தடவுக் குழைச்செவி கழற்கால் முகந்தெறி 

தடக்கைக் கடாயானை யும் 
சுடர்வைத்த கொன்பிறை நுழைந்தேறு கொண்டலில் 

துளைபடா முனைமருப் புத் 
துடி அடிக் கன்றுநின் றாடும் தடாகத் 

துறைப்புனல் பரந்து வெள்ளிப் 


விட அளறு 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


புடம்வைத்து வார்த்தனைய பொங்குமா கடல் அருவி 

பொன்னுமுத் துங்கொழிக் கும் 
பூலோக கைலாய கிரியென் றுயர்ந்துமைப் 

புயல்முக டூரிஞ்சுபொன் அம் 
குடுமித்ரி கூடத் தடஞ்சாரல் வளநாட 

கொட்டி அருள் சப்பாணி யே 
கொழிதமிழ் இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 

கொட்டி அருள் சப்பாணி யே . 
( அ - ரை . ) கறை அடி - உரல் போன்ற கால் . தந்தாவளப் 
பிடிகள் - பெண்யானைகள் . கடாயானை - களிறு . துளை படா - 
துளைசெய்யப்படாத . மருப்பு கொம்பு . துடி - உடுக்கை , 
மைப்புயல் - கருமேகம் . 
மறந்தலை மயங்கர விலங்கிலை வலங்கல்வேல் 

வாங்குபு திரித்து மரு வார் 
மடியத் துறந்தடியர் பொன்உலகு வாழ்வித்த 

வரதாப யங்கள் என்று 
சிறந்தமலை யாசலச் செந்தமிழும் அருமறைத் 

தெய்வப் பழம்பாட லும் 
செந்நா முகந்து பல் நாளும் தவங்கள் புரி 

செல்வர்வந் தேத்துவது போல் 
நறுந்தளிர்ச் செந்தா மரைக்காடு தைவந்து 

நறைவண்டு முரலுவது போல் 
நடைபயில் பசும்புரவி புடைபயில் விசும்பிரவி 

நான் மூன்று முறையிடுதல் போல் 
குறுந்தொடி புலம்புகை சிவந்தொளி ததும்பரீ 

கொட்டி அருள் சப்பாணி யே 
கொழி தமிழ் இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 

கொட்டியருள் சப்பாணி யே . 
( அ - ரை . ) மறம் விரம் . தலைமயங்கு கலக்கும் 
இலங்கு . இலை - விளங்குகின்ற இலைவடிவான வாங்குடி 


சப்பாணிப்பருவம் 


- 


வாங்கி . ம ையாசலம் பொதிகை மலை . காடு - கூட்டம் , 
தொகுதி . தைவந்து தடவி : தைவா பகுதி . முரலுவது - 
ஒலிப்பது . நான் மூன்று நான்கு மூன்று பன்னிரண்டு . விசும் 
பிரவி - ஆகாயத்தில் இயல்கின்ற சூரியர் . குறுந்தொடி - சிறிய 
தொடி என்னும் அணி . புலம்பு - ஒலிக்கின்ற 

( கூடு ) 


வித்துமுளை வைத்து வெண் பார்கோலி ஒருமித்து 

வெள்ளிக் குருத்துவிட் டு 
வேர்ஊன்றி விற்கூன் நிமிர்ந்தெளிந் தள் இலை 

விரித்துக் கருக்குவைத் துப் 
பைத்தரை திரண்டுபொதி யாய்க்கமம் சூல்கொண்டு 

பச்சைப் பசும்பாம்பு போல் 
பருவக் கருக்கொண்டு பச்சென் றிளங்கதிர் 

பயந்துபரி போற்கவிழ்ந்து 
முத்துவிளை வித்துருமம் ஒத்துவாய்த் தீர்ங்குலை 

முதிர்ந்துபொன் போல்விளைந்து 
மொய்வரம் பறியாது தெற்றலா டிக்கழனி 

முற்று முடி வைத்தழைத் துக் 
கொத்துமலி செந்நெல்செறி தென் ஆரி நல்நாட 

கொட்டி அருள் சப்பாணி யே 
கொழி தமிழ் இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 

கொட்டி அருள் சப்பாணி யே . 
( அ - ரை . ) அள் இலை - கூரிய இலை . 

கமம் - நிறைவுட் 
கருக்கொண்டு - கருப்பமுற்று பரி - குதிரை . வித்துருமம் 
பவளம் . ஈர்ங்குலை - குளிர்ச்சியான 

குளிர்ச்சியான குலை . தென் ஆரி 
தெற்கிலுள்ள ஆரியநாடு . 
முப்பாண்ட கூடலின் முதற்பாண்டி யன் புதல்வி 

மும்முலைக் கன்னி பொன்னின் 
முடிசூடி அடிமரபின் முறைநெறித் திசைவேன்றி 

முன்னிப் படர்ந்தஞான்று 


( A ) 


நட் 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


மாப்பாண்ட வாதியர் தம் மரபாண்ட கொண்டல் முதல் 

மற்றுள்ள கடவுளர்எ லாம் 
வான்ஓங்கு மீனக் கொடிக்குச் சிரம் சாய்ப்ப 

வலன் ஏந்து மாலைசூட் டும் 
தேப்பாண் டரங்கற்கு முடிசூட்டி என் அம்மை 

திருவயிறு வாய்த்தளித்த 
திறல் ஓங்கும் உக்கிரப் பெருவழுதி ஆகிஅத் 

திருமரபில் வந்துதித் த 
கோப்பாண் டியற்கும் ஒரு குலதெய்வம் ஆனவன் 

கொட்டி அருள் சப்பாணி யே 
கொழி தமிழ் இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 

கொட்டி அருள் சப்பாணி யே . 
( அ - ரை . ) மூப்பு ஆண்ட - பழமை அல்லது முதுமையை 
மேற்கொண்ட . கூடல் - மதுரை . 

மும்முலைக்கன்னி - மூன்று 
கொங்கைகளுடன் மலையத்துவச பாண்டியன் மகளாகத் தோன் 
றிய தடாதகைப் பிராட்டியாரென்ற அங்கயற்கண்ணி . திசை 
வென்றி - திக்குவிசயம் . படர்ந்த ஞான்று - சென் றபொழுது . 
மா பாண்டவ ஆதியர் தம்மரபு - பெரிய பாண்டவர்கள் முதலிய 
வர்கள் பிறந்த சந்திரகுலம் . வலன் ஏந்துமாலை - வெற்றிக்குறி 
மாலை . 

தெய்வத்தன்மை . பாண்டரங்கற்கு 
பாண்டரங்கம் என்னும் கூத்தாடும் சிவபெருமானான சோம 
சுந்தரபாண்டியனுக்கு . திருவயிறு வாய்த்து - கருப்பமடைந்து . 
திறல் - வெற்றி , வீரம் . கோப்பாண்டியற்கு - பாண்டிய 
மன்னனுக்கு . 

( கூ எ ) 
வீண்பொறை கிடந்த என் மனப்பாண் குருக்கத்தை 

மெய்ப்பதம் அமைத் தமைபடா 
வேதநூற் பகட்டினை உயர்த்தற நுகம்சேர்த்து 

வெல்வினைக் கோரைபோக் கித் 
தூண்பொறை கிடந்திட்ட சஞ்சிதக் குத்தியை 

துத்திப் பரிந்துழுது நிர்த் 
தூளிபட லஞ்செய்யும் அவுத்திரி கன்புரம் 

சூழ்ந்து தவ வேலிகோ லிக் 


யான 


சப்பாணிப்பருவம் 


காண்பொறை நெல்வித்திப் பிராரத் துவப்பெருங் 

களைபறித் தாகாமி யக் 
கருநோய் வராதருட் புனல்வார்த்து ஞானக் 

கரும்புவிளை வித்துநிமி ரா 
கோண்பொறை நிமிர்த்தவெண் பிறைமுடிக் குருமதலை 

கொட்டி அருள் சப்பாணி யே 
கொழி தமிழ் இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 

கொட்டி அருள் சப்பாணி யே . 
( அ -ரை .) குருக்கம் வயல் . வேதநூற் பகட்டினை 
வேதசாத்திரமாகிய எருதை . அந் நுகம் - தருமமாகிய நுகத் 
தடி . சஞ்சிதக் குத்தி - அனுபவியாமல் ஒதுக்கிவைக்கப்பட் 
டிருக்கும் வினைத் தொகுதியாகிய குடுவை . கோலி - அமைத்து . 
வித்தி - விதைத்து . பிராரத்துவம் - எடுத்த பிறப்பில் நுகர்ந்து 
வரும் வினை . ஆகாமியம் - எடுத்த பிறப்பிற்செய்த வினைக் 
கூட்டம் . அருட்புனல் அருளாகிய நீர் . கோண் 

வளைந்த . 
பொறை - பாறை . பிறைமுடிக் குரு மதலை - சந்திரனச் சூடி 
யுள்ள சிவபெருமானுக்குக் குருவாக விளங்கிய குழந்தையே . 
இதனால் சாமிநாதன் என்ற பெயர் முருகனுக்கு ஏற்பட்டது . 
மெய்ஞ்ஞானம் இனிமை பயப்பதாகலின் ஞானக்கரும்பு என்டூர் . 

( 1 ) 
மன்றுதொ றாடல் உவந்தவர் கயிலையும் 

மணிமா டக்கந் த 
மாதன பூதர மும்பொன் மயில்கள் 

மலர்க்கா விற்கார் கள் 
துன்றுதொ றாடல் உவந்த பரங்கிரி 

மலையும் தொலையாத 
சூரலை வாய்விடு சீரலை வாயும் 

தொழுதிரு வோக மும் 
நன்றுதொ றாடலும் வந்தருள் செல்வி 

நயக்குந் திருஆவி 
னன்குடி யும்பழ முதிர்சோலைப்பழ 

நாகமும் ஆகநெ டும் 


தச 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


குன்றுதொ றாடலும் வந்தருள் சேவக 

கொட்டுக சப்பாணி 
குறுமுனி பரவும் இலஞ்சிக் குருபர 

கொட்டுக சப்பாணி . 
( அ - ரை . ) மன்றுதொறு ஆடல் உவந்தவர் - அம்பலங்கள் 
எல்லாம் நடனமிட விரும்பியவர் . பூதரம் - மலை . கார் - மேகம் . 
துன்று - நெருங்கு . சூர்அலைவாய்விடும் - சூரபத்மனை அலைத்தல் 
செய்யும். சீரலைவாய் - திருச்செந்தில் . ஏரகம் - சுவாமி மலை . 
ஆவினன்குடி - பழநிமலை . பழமுதிர்சோலை - திருமாலிருஞ் 
சோலைமலையாகிய அழகர் மலை . நாகம் - மலை . குன்று தொறு 
ஆடலும் - எல்லாக் குன்றுகளிலும் ( பொருந்தி ) . 

( உக ) 
உரவு கிடந்த நெடும்புனல் ஆடை 

உவந்து கிடந்துடை யாள் 
உபய பயோதர மீதுகிடந்த பொன் 

உத்தரி கம்போ லப் 
பரவு கிடந்த தடங்கிரி அருவிப் 

பாங்கர் கிடந்ததினைப் 
பரணி நடந்து பரித்த பசுந்தளை 

கட்டிய பட்டுடை நெட் 
டரவு கிடந்த அகன்பேர் அல்குல் 

அணங்கு கனங்குழை போல் 
ஆசை கிடந்த கருங்கட் குவளையின் 

அருகே முருகவிழ் பூங் 
குரவு கிடந்த தடம்புய பூதர 

கொட்டுக சப்பாணி 
குறுமுனி பரவும் இலஞ்சிக் குருபர 

கொட்டுக சப்பாணி . 


மீது 


( அ - ரை . ) உரவு பரப்பு , வலிமை . 

உபயபயோதர 
ரண்டு கொங்கைகள் மேல் . உத்தரிகம் 

மேலாடை . 
தினைப்பரண் - தினைப்பயிரைக் காக்க அமைத்த பரண் இடம் . 
அரவுகிடந்த - பாம்பை ஒத்த . முருகு அவிழ் - மணம் விரி 


சப்பாணிப்பருவம் 


கூ 


கின்ற . 


. 


புய பூதர - தோள்களாகிய மலைகளையுடையவனே !. 
குறுமுனி - அகத்திய முனிவர் . பரவும் - போற்றும் . ( ச O ) 
அழகு குறவர் தம் மகளிர் திருநுதல் 

அப்பிய கத்தரி 
அணியும் முலைகளில் இழுகு புழுகுடன் 

மணந்த திருப்பாணி 
ஒழுகு நவமணி ஒளிவிடு கடகமும் 

உத்தரி கத்தோள் மேல் 
உதய கிரிகளில் உலவிய பரிதிகள் 

ஒத்த குழைக்கா தும் 
மழலை வரிஅணி முரல முகை அவிழ் 

கடப்ப மலர்த்தா ரும் 
மரகத கலவநி ரூபகுல துரக 

வட்டமும் முட்டா த 
குழைவும் அழகிய குழல் மொழி குலமணி 

கொட்டுக சப்பாணி 
குமர குருபர ! சரவண ! பவகுக ! 

கொட்டுக சப்பாணி . 
( அ - ரை . ) நுதல் 

நெற்றி . இழுகு 

இழுகு - ஒழுகு . புழுகு 
புனுகு . பாணி - கை . கடகம் - காப்பு . அளி - வண்டு . முகை 
மொட்டு . மரகத கலவ - பச்சை நிறம் பொருந்திய தோகைமயில் 
வாகன . துரககுலம் - கு திரைக்கூட்டம் . குழல் மொழி குலமணி- 
குழல் மொழியம்மையின் குலத்துக்கு மாணிக்கம் போன்றவனே . 
குழல்வாய்மொழி மங்கை - திருக்குற்றாலத்துத் தேவி பெயர் 
( திருக்கோவையார் - 94. ) 

( சக ) 


ரு . முத்தப்பருவம் 


நெகிழா வரிவண் டினமுரலா 

நிரலா இருந்து விருந்தருந்தும் 
நெய்தற் கருங்கா னலந்துறைவெண் 

நிலவுக் குடவால் வளை முத்தும் 
திகழ்ஆர் கலியின் கொழும்பவளச் 

செழுங்கா டடர்ந்து படர்ந்தேறித் 
தெற்றும் பணைமா மருதவயற் 

செங்கட் கரும்பிற் செறிமுத்தும் 
இகழாப் புறவத் திழிகான்யாற் 

நிறங்கும் இபக்கோட் டிழிமுத்தும் 
இலஞ்சிக் குறிஞ்சிக் கிளைமுத்தும் 

ஏந்தேம் நின்பால் இரந்தேமால் 
முகிழா மலர்ப்பூங் கடம்பாநீ 

முத்தம் தருக முத்தமே 
முருகா குமரா முத்தையா 

முத்தம் தருக முத்தமே . 
( அ - ரை . ) முத்தப் பருவம் : - இது , பதினோராவது திங் 
களில் திகழ்வது . இது பிள்ளையை முத்தமிடும்படி வேண்டிக் 
கூறும் பருவம் . முத்தம் - உதடு , கொஞ்சுதல் . நெகிழா முரலா - 
செய்யா என்னும் வாய்பாட்டு 

வினையெச்சங்கள் 
என்னும் பொருளில் வந்துள்ளன . நெகிழ்ந்து முரன்று என்று 
பொருள் படும் . குடவால்வளை - குடம்போல் வளைந்த ஒள்ளிய 
சங்கு . ஆர்கலிகடல் ; நிறைந்த முழக்கமுடையது . தெற்றும் - 
அலைக்கும் , தடைப்படுத்தும் . பனை - வயல் . செறி - பொருந்திய . 
இபக்கோட்டிழி முத்தும் - யானைக் கொம்பினின்றும் ஒழுகும் 
முத்தும் . இரந்தேம் - வேண்டினோம் . கடம்பா - கடப்பமாலை 
யணிந்தவனே ! 


செய்து 


கடவுட் பொருகைக் கடற்றுறையும் 

கன்னித் துறையும் பொன்னிந்திக் 
கடலந் துறையும் பொங்குபுனற் 

கங்கைத் துறையும் தங்குகழி 


முத்தப்பருவம் 


தடவுங் குடவால் வளை முத்தம் 

சலாகைப் பருவத் தடைபட்டாம் 
சலாபத் திகளாம் சமுதாயத் 

தரவாம் போதி தணவாமல் 
குடமுட் கனியின் சுளைபிதிர்ந்து 

கொழுந்தேன் ஒழுகிச் செழுந்தேமாங் 
குவவுக் கனியைச் சுழித்தரம்பைக் 

குலத்தைப் பழித்து மணங்கொழிக்கும் 
முடவுப் பலவின் முளைத்தவன் சேய் 

முத்தம் தருக முத்தமே . 
முருகா குமரா முத்தையா 

முத்தம் தருக முத்தமே . 
( அ - ரை ) கடவுட் பொருநை - தெய்வத்தன்மை யமைந்த 
தண் பொருநை என்னும் தாம்பிரபருணி . கன்னித்துறை - தென் 
கடல் முனையாக விளங்கும் கன்னியா குமரி . பொன்னி - காவிரி . 
சலாகை - அகன்மணி . சலாபத்திகள் - முத்துக் குளிப்பவர்கள் . 
தணவாமல் - நீங்காமல் . போதி - மலை . முட்கனி - பலாப்பழம் . 
பிதிர்ந்து - சிதறி . தேமா - இனிய மாமரம் . அரம்பைக் குலம் 
வாழைக் கூட்டம் . முடவு - வளைவு . பலவின் முளைத்தவன் சேய் - 
திருக்குறும்பலா ஈசன் குமாரனான முருகன் . 

( சக ) 
சத்தம் இருந்த முதுமறையோன் 

தண் அம் கயிலைத் தடம்சாரல் 
தடங்கோட் டிடபம் தனைத்தாழ்ந்து 

தனக்கென் றன்னம் இரந்திட்டான் 
அத்தம் இருந்த சுடர் ஆழிப் 

பெருமான் அன்று மாவலிபால் 
ஆழிப் புவனம் இரந்திட்டான் 

அருமா தவத்துக் கன்னியர் தம் 
சித்தம் இரந்தான் எம்பெருமான் 

சிறியேம் இரத்தல் பிழையாமே 
தெய்வத் தமிழ்தேர் தென் இலஞ்சிச் 

சைவக் கொழுந்தே தீங்கனிவாய் 


கூறு 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத் தமிழ் 


முத்தம் இரந்தேம் நின்பாலாய் 

முத்தம் தருக முத்தமே 
முருகா குமரா முத்தையா 

முத்தம் தருக முத்தமே . 


( அ - ரை . ) சத்தம் - முழக்கம் , ஒலி . தடம்சாரல் - பெரிய 
மலையடிவாரம் . இடபம் - நந்தி . அத்தம் - கை . சுடர் ஆழிப்பெரு 
--மான் - விளங்குகின்ற - சக்கரத்தையுடைய திருமால் . ஆழிப் 
புவனம் - கடலாற் சூழப்பட்ட பூமி . கன்னியர் கலியாண 
மாகாத இளம் பருவப் பெண்டிர் . சிறியோம் - சிறியவர்களாகிய 
நாங்கள் . இரத்தல் - வேண்டுதல் . தீங்கனி - இனிய பழம் . கனி . 
ஈண்டு கோவைப் பழம் . 

( சச ) 
தென்னர் இலஞ்சிப் பெருமான்நின் 

திருத்தா மரைக்கைக் கொடைக்குடைந்து 
செல்லும் செல்லும் திருத்தாதைத் 

திருமா மறுகுக் குடைந்தசங்கு 
மன்னர் மறைகள் முறையிடுநின் 

மலர்த்தாட் குடைந்த கமலமுநின் 
மதுரம் துளிக்கும் சிறுகுதலை 

மழலைக் குடைந்த வான்கரும்பும் 
மின்னிற் குடைநுண் இடைக்குறப்பெண் 

வெருவப் புகுந்துன் வேற்குடைந்த 
வேழப் பொருப்பும் தருமுத்தம் 

விழைந்தால் கிடைக்கும் வேண்டகிலேம் 
முன்னர்க் குருமா முனிபணிசேய் 

முத்தம் தருக முத்தமே 
முருகா குமரா முத்தையா 

முத்தம் தருக முத்தமே . 


( அ - ரை . ) திருத்தாமரைக் கைக்கொடைக்கு உடைந்து 
அழகிய செந்தாமரை மலர் போன்ற கைவழங்குங் கொடைக்குத் 
தோற்று . செல்லும் மேகமும் . மாமறுகு - பெரிய தெரு . குதலை - 
மழலை மொழி : வான்கரும்பும் சிறந்த கரும்பும் . மதுரம் - இனிமை . 


முத்தப்பருவம் 


கூ.கா 


மின்னிற்கு உடை - மின்னலுக்குப் பின் வாங்கு . வெருவ -- அஞ் 
சும்படி . வேழப்பொருப்பும் - யானையாகிய மலையும் . விழைந்தால் 
விரும்பினால் . வேண்டகிலேம் - விரும்புகின்றிலம் . குருமா முனி 
பணிசேய் - குருவாக விளங்குகின்றசிறந்த அகத்திய முனிவனும் 
வணங்குகின்ற முருகக்கடவுளே ! 

( சரு ) 


செக்கச் சிவந்த செழுங்கமலச் 

சிமிழ்வாய் திறந்த திருமுத்தும் 
செந்நெற் படப்பை செறியிலஞ்சிக் 

கன்னற் றிரளில் திரள் முத்தும் 
எக்கர்ப் படுகர் இழிகான்யாற் 

நிறங்கும் இபக்கோட் டிமிழ்முத்தும் 
எங்கோன் இருக்கும் திரிகூடத் 

தேலாப் புறத்திற் கிளை முத்தும் 
மைக்குள் குளிக்கும் படி குளிக்கும் 

மலைவாணர் சலா பத்து முத்தும் 
வந்தாற் குறப்பெண் நகை உறைக்கு 

வைத்து மதுரத் துளிதுளும்ப 
முக்கட் கனிக்கும் இனிக்குநின்வாய் 

முத்தம் தருக முத்தமே 
முருகா குமரா முத்தையா 

முத்தம் தருக முத்தமே . 
( அ - ரை . ) செக்கச் சிவந்த - மிகச் சிவந்துள்ள . சிமிழ் - 
செப்பு . முத்து - முத்துப்போன்ற பல் . படப்பை - வயல் . 
கன்னல் திரள் - கரும்புக் கூட்டம் . எக்கர்ப் படுகர் - மணல் 
மேட்டை உடைய மருத நிலத்து அல்லது மணல் மேட்டை 
உடைய ஆற்றங்கரையை அடுத்த வயல் . இயக்கோடு - யானைத் 
தந்தம் . மைக்குள் - மேகத்துள் . துளும்ப - ததும்ப . 

( சசு ) 


கழிபிறப்பும் தொலைய நிற்கும் 

கவிஞர்சித்தம் பெருகவே 
கயிலை வெற்பும் பொதிகைவெற்பும் 

கடவுள் வெற்பும் தகையவே 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 
தழுவு பொற்குங் குமமுலைக்கண் 

தனிசுவைக்கும் பவளவாய் 
தனைமுகக்கும் செவி லிகைக்கும் 

தளிர் அடிக்கும் தகையவே 
பொழி மதத்தன் புகர்முகத்தன் 

புடையில் நிர்த்தம் புரியவே 
புனல் முடிக்குங் கடவுள் அப்பன் 

புதுநகைக்கும் குறுகவே 
குழல் மொழிப்பெண் கயிலிருக்கும் 

குழவி 

முத்தம் தருகவே 
குறுமுனிக்கன் றருள்சுரக்கும் 

குமான முத்தம் தருகவே . 


( அ - ரை . ) சழிபிறப்பு - எத்தனையோ பிறப்பு . தசைய - 
இப்படைய. சுவைக்கும் - ருசிபார்க்கும் , உண்ணும் . யானைக் 
குக் கன்னமதம் , கபோலமதம் , சமறம் என மூன்று மதங்கள் 
உண்டாதலின் பொழிமாத்தன் என்றார் . புகர்முகத்தன் -புள்ளி 
உள்ள முகத்தையுடைய யானைமுகக்கடவுள் .புடை - பக்கம் . 
இரத்தம் புரிய - நடனம் செய்ய . புனல் - கங்கை நீர் . நகை 
சிரிப்பு . 


கழை சுழிக்கும் கயமு கத்தெம் 

கடவுளைக்கண் டடலிசூழ் 
கடிபு னத்தன் றொருகு றப்பெண் 

கரம்நெரித்தகு சினவளாய்த் 
தழை உ ருத்தங் கயல்வாரச்சந் 

தனமணக்கும் தன கடாம் 
தழுவி முத்தம் தருகெனத்தந் 

கருகி நிற்கும் தலைவர் 
பொழிம நச்செண் பகவனத்தெம் 

புனிதன் முத்தும் பொழுதெலாம் 
புயவரைக்கண் பதிய வைக்கும் 

புதம லர்ச்செஞ் சாணன் 


முத்தப்பருவம் 


கொழித மிழ்த்தென் புவிபு ரக்கும் 

குரிசில் முத்தம் தருகவே 
குறுமுனிக்கன் றருள்சு ரக்குங் 

குமரன் முத்தம் தருகவே . 
( அ - ரை . ) கழை - கரும்பு . சுழிக்கும் - வளைக்கும் . கய 
முகம் யானை முகம் . தழை உடுத்து - இலை உடை அணிந்து . 
புயவரைக் கண் தோளாகிய மலையில் . புனிதன் - தூயன் . 
கொழி - வடி தெளி . 

( அ ) 
கன்னலங் காதேன் மொய்த்தவெண் முத்தம் 

கருப்பாலை புக்கரை படும் 
கழனித் தடஞ்சாலி வெண்முத் தெருத்தின் 

கவைக்கால் மிதித்துடை படும் 
துன்னலஞ் சுடர்முத் திபக்கோட்டில் உண்டது 

தூரக்குபு மடங்கல் ஏறு 
துத்திக் குருத்தொடு பிடுங்கச் சிதர்படும் 

தளைதொள்நாள் முளரி முத்தம் 
பன்னலங் காட்டினும் பாய்ந்தளறு படுநெடும் 

பரவைக் கழிக்கானல் வாய்ப் 
பணிலமுத் தெல்லாம் புலால்படுந் தெய்வப் 

பதிக்கெலாம் பழையபதி ஆம் 
தென் இலஞ் சிப்பதித் தேவசேனாபதி 

திருப்பவள முத்தம் அருளே 
சேணோங்கு மாடத்ரி கூடச் சிலம்பன் 

திருப்பவள முத்தம் அருளே . 
( அ - ரை . ) கன்னலங்காடு - கரும்புக்காடு . அரைபடும் - 
அரைக்கப்படும் . கழனி - வயல் , சாலிவெண் முத்து - நெல்லில் 
பிறக்கின்ற வெள்ளிய முத்து . எருத்தின் கவைக்கால் - எரு 
தின் பிளவு பட்ட கால் . துரக்குபு - துரத்தி . சிதர்படும் - 
சிதறும் . துளை கொள் நாண் முளரி துளையைக்கொண்ட 
அன்றலர்ந்த தாமரை . பரவை - கடல் 

கழிக்கானல் - கழிக் 
கடற்கரையுள்ள சோலை . 

சோலை . பணிலம் சங்கு . புலால்படும் - 
புலால் நாற்றம் உண்டாகும் . தேவ சேனாபதி - தேவர்கள் 
படைக்குத்தலைவன் . சேண் ஓங்குமாடம் - விண்ணளவு உயர்ந் 
துள்ள மாடங்கள் . திரிகூடச் சிலம்பு - திருக்குற்றால மலை . (சக ) 

திருவில . பி . - 4 


. 


முத்தப்பருவம் 


வைப்பவள ருஞ்சுப்ப 

மணிய புரத்திற்கும் 
வளர் ஆறு முகககர்க்கும் 
மருந்த் நட்டுசாலி ஆழ்பிரான் ஊருக்கு 

மன்னுபொன் உலகம்என் ற 
செப்பவளம் ஓங்குநன் னகர்க்கும் ஒரு வேந்தன் 

திருப்பவள முத்தம் அருளே 
சேண்ஓங்கு மாடத்ரி உட சிலம்பன் 

திருப்பவள முத்தம் அருளே. 
(அள . ) படம் - காப்பு . லெம்பு . சாலணி , பொது 
சாறை - சமுத்ரில் அணியும் பொன்கம்ப அணி , வங்க 
முழங்கைமேல் அணியும் வளவணி , கனகசொர்தன . 
பொன் ல் ஆரிய மயிர் குளிர் ஒலை . மாலிகை - மாலை 
மருங்கு எய்ப்ப - இடை தா . இலார் கொகர் - அழகு 
சிறந்தவராகிய பெண்கள் உறவினர் . மடல் - மடல் எழுதுதல் . 
Dord வேந்தன் ரோ 

என்ற சொல் எசாச்சாரியை 
பெற்றது . 

( 00 ) 


சு . வாரானைப்பருவம் 


கண்டாய் இல்லைப் போலும்இது 

கரத்துக் கிசைந்த குறுந்தொடிநின் 
காதுக்கிசைந்த மாணிக்கக் 

கதிர்ப்பூங் குழைமற் றிதுகாற்காம் 
தண்தா ரகைபோல் மணிகிடந்த 

சதங்கை வடமற் றிதுநினக்குத் 
தரவேண் டாவோ வந்தால் இத் 

தனையும் புனையும் தரம் ஆமே 
விண்டா ரணங்கள் வழுத்தரிய 

விழத்தாள் இணையும் அருள் பழுத்த 
வேண்டி ரலுமு விருமுகமும் 

விளங்கப் புகுந்தென் மனக்கோயில் 
கொண்டாய் வருக தமிழ் இலஞ்சிக் 

குமரப் பெருமான் வருகவே 
குடுமிச் சுடர்வேற் படைஉடைய 

கோமான் வருக வருகவே . 
( அ - ரை . ) வானைப் பருவம் : 

பதின்மூன்றாவது 
திங்களில் நிகழ்வது . இது தோழியர்கள் பிள்ளை நடந்து 
வருதலை விரும்பி அழைக்கும் பருவம் . வாரானை - வருகை . 
னை : தொழிற் பெயர் விகுதி . கரத்துக்கிசைந்த குறுந்தொடி 
கைக்குப் பொருத்த மான சிறு வளையல் . தண்தாரகை - குளிர்ந்த 
கட்சத்திரம் . இத்தனையும் புனையும் தரம் ஆம் - இவற்றை 
எல்லாம் அணியும் தகுதி உண்டாம் . ஆரணங்கள் - வேதங்கள் . 
விண்டு - வாய்திறந்து . வழுத்தரிய விழுத்தாள் இணை - 
புகழ்தற்கு முடியாத இரண்டு திருவடிகள் . மனக்கோயில் 
உள்ளமாகிய கோயில் . கோமான் - தலைவன் : மான் 

தலைவன் : மான் ஈற்றுப் 
பெயர்ச் சொல் . 
ஆர்க்குங் கனகத் தாள்பந்தத் 

தழுத்தும் வயிரச் சுட்டிகிடந் 
தசைந்தே இசைந்த மலர்க்கடம்பத் 

தலங்கற் குடுமி ஒடுமலங்கச் 


வாரானைப்பகுவம் 


- அசை 


சேர்க்குங் குரல்வாய்ச் சிறுசதங்கை 

சில்என் றலம்பப் பொலஞ் சிலம்பு 
சிலம்பச் சிலம்பிற் சிங்கத்தின் 

சிறுகன் றென்னச் சிற்றடியார் 
பார்க்குந் தவம்போல் நடைபழகிய 

பழகு மடவார் தளிர்க்கைவிரல் 
பாய்ந்து பிடித்து நடந்திளைத்துப் 

பனிவேர் வரும்பிச் செவிலிமுகம் 
கூர்க்குங் குறிப்பும் குறுநகையும் 

குழைவும் அறிந்தேம் வருகவே 
குடுமிச் சுடர்வேற் படைஉடைய 
கோமான் வருக வருகவே . 

. 
( அ - ரை . ) வயீரச்சுட்டி - வைரத்தால் ஆகிய நெற்றிச் 
சுட்டி . கடம்பத்தலங்கள் - கடப்பமாலை . அலங்க 
குரல்வாய்ச் சிறுசதங்கை - ஒலியைச் செய்யும் வாயினையுடைய 
சிறிய சதங்கை யென்னுங் காலணி . சில் என்று அலம்ப - சில் 
என்று ஒலியைச் செய்ய . பொலம்சிலம்பு - பொன் சிலம்பு . 
பனிவேர்வு அரும்பி - குளிர்ந்த வேர்வை தோன்றி : செவிவி 
வளர்ப்புத்தாய் . கூர்க்கும் - நிறையும் . 
அமளிக் கலவிக் கொடும் போரில் 

அவிழ்ந்த குழலும் இடை நெரிந்த 
அங்கச் சரியும் செங்குமுத 

அதரச் சிவப்பும் கருங்குவளைச் 
சமரக் கடைக்கண் சிவப்பும்இடை 

சரிந்த உடையும் தளர்நடையும் 
தழுவுங் கொழுநர் தடம்புயம்பூ 

தாலே பனசந், தனச்சாந்தம் 
திமிரத் திமிரத் திமிர்ந்தசெப்பில் 

சின்னப் பிறைபோற் கிடந்தாக 
சின்னங் களுமாய்த் துயில் எழுந்தார் : 

செப்பா மொழியைச் சேடியர்க்குக் 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


குமரிக் கிளிகள் புகழ்இலஞ்சிக் 

குமரப் பெருமான் வருகவே 
குடுமிச் சுடர்வேற் படையுடைய 

கோமான் வருக வருகவே . 
( அ - ரை . ) அமளி - மெத்தை . கலவி - புணர்ச்சி . குழல் 

- 
கூந்தல் . அங்கச்சரி - ஒட்டியாணம் . செங்குமுத அதரம் 
செவ்வாம்பல் போன்ற உதடு . சமரம் - போர் . புயம் பூதர 
லேபன - தோளாகிய மலையில் பூசப்பட்ட வாசனைத் தைலம் . 
திமிர - பூச . செப்பாமொழி - சொல்லாதமொழி , சேடி . 
தோழி . குமரிக்கிளி - இளங் கிளி . 
அடிமை வழிக்கோர் ஆள் எனக்கொண் 

டருட்பால் புகட்டி மருட்பிறவி 
அறுக்கும் படிவந் தெழுத்தறிவித் 

தஞ்சா றேழெட்டெனும் பருவத் 
துடைமைப் படுத்தி அஞ்செழுத்தும் 

உபதே சித்தென் உயிர்க்குயிராய் 
உணர்வுக் குணர்வாய்ப் பயின்றறியும் 

உருவிற் குருவாய் உடன்கலந்து 
மடமை தவிர்த்து வழிபாடு 

திருத்தி மழலைத் திறம் திருத்தி 
மதுரக் கவிநா வரத்திருத்தி 

வலியப் பிடி சோ றமுதருத்திக் 
குடுமி திருத்தி எனைவளர்த்த 

குருவே வருக வருகவே 
குடுமிச் சுடர்வேற் படை உடைய 

கோமான் வருக வருகவே . 
( அ 

ரை . ) அடிமை வழிக்கு - தொண்டு செய்யும் 
வகைக்கு . அருட்பால் - அருளாகியபால் . மருட்பிறவி - மயக் 
கத்தை உடைய பிறப்பு . பருவத்து - காலத்து . அஞ்செழுத்து - 
ஐந்து எழுத்துக்களாகிய நமசிவாய மந்திரம் . உண்ர்வுக் 
குணர்வாய் அறிவுக்கு - அறிவு . உயிர்க்குயிராய் . 

உயிர்க்குயிராய் . பயின் 
நறியும் உருவில் குருவாய் உடன்கலந்து என்ற அடியில் கடவுள் 
உயிருடன் ஒன்றாயும் , வேறாயும் உடனாயும் இருப்பதன் உண்மை 


வாரானைப்பருவம் 


புலப்படுகின்றது . மடமை தவிர்த்து - அறியாமையை ஒழித்து . 
மழலைத்திறம் - குதலை மொழி கூறும் தன்மை . மதுரக்கவி - 
நால்வகைக் கவியுள் ஒன்றாகிய மதுரப் பாடல் . 

மதுரப் பாடல் . வலிய பிடி 
சோறமுதருத்தி - வற்புறுத்துதலாக பிடிசோறாகிய அமுதத்தை 
உண்பித்து , குடுமி திருத்தி - தலை அலங்கரித்து . 

( 00 ) 
புறம் சுற் றியதெண் திரைஆழிப் 

புவனப் பரப்பொ லாந்தெரிந்து 
பொருள்தேர்ந் தருள்தேர்ந் தவர்க்குதவார் 

புதையல் இருக்கும் இடம்தேடி 
மறம்சுற் றியவேற் குறுநிலமா - 

மன்னர் புகுந்து துன்னுவபொன் 
வாரிப் பெருங்கா வடிசேர்த்து 

வழங்கா நெறிபோம் வழக்கே போல் 
அறம்கற் றறியார் குலவேடர் 

அருங்கோட் டடுக்கற் புறத்துவைத்த 
ஆய்பூஞ் சிறகர் ஈஇ அகற்றி 

அளிதேன் கவர்ந்து கொடுபோதும் 
குறிஞ்சிக் கிழவா தமிழ் இலஞ்சிக் 

குமரா வருக வருகவே 
குடுமிச் சுடர்வேற் படைஉடைய 

கோமான் வருக வருகவே . 
( அ - ரை . ) புறம் - பக்கம் . ஆழிப்புவனப் பரப்பு 
கடலால் சூழப் பெற்ற புவனமாகிய பரந்த இடம் . பொருள் 
தேர்ந்து அருள் தேர்ந்தவர் - தெளிந்து அவர் அருளை அடைந்த 
உண்மை 

உணர்வுடையவர் . உதவார் புதையல் ஈயாத 
லோபிகள் புதைத்த புதையல் ( சேமிப்பு . ) மதம் சுற்றிய - வீரம் 
குழ்ந்த ; பாவம் பற்றிய . துன்னுவபொன் - பொருந்துவன 
வாகிய பொன்னை . சேர்த்து - கட்டி . வழங்காநெறி - மக்கள் 
பயிலாத வழி . அருங்கோட்டு அடுக்கற் புறத்து - அரிய 
உச்சியை உடைய மலைப்பக்கம் . ஆய் பஞ்சிறகர் 

ய் பஞ்சிறகர் - வாய்ந்த 
மென்மையான சிறகுகளை உடைய . ஈ தேனீ . அளி தேன் - 
குளிர்ந்த தேன் , கொடுபோதும் - கொண்டுபோகும் . குறிஞ்சிக் 
கிழவா - குறிஞ்சித் தலைவனே . 

( சே ) 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


அப்பன் வருக எனை ஆண்ட 

ஐயன் வருக அமர்உலகுக் 
கதிபன் வருக கயிலாயத் 

தாச குமரன் வருகஎங்கள் 


வைப்பன் வருக குழல்மொழித்தாய் 

மைந்தன் வருக கலவமயில் 
மகிழ்வோ டேறித் தேவர்தொழ 

வருவான் வருக அறநெறிக்குத் 
துப்பன் வருக மெய்ஞ்ஞானத் 

துறைவன் வருக புலம்புகுதும் 
தொடியன் வருக மணிச்சுடிகைத் 

தோளான் வருக துலங்குமனக் 
கொப்பன் வருக மாணிக்கக் 

குழையன் வருக வருகவே 
குடுமிச் சுடர்வேற் படையுடைய 

கோமான் வருக வருகவே . 


( அ - ரை . ) ஐயன் - தலைவன் , அழகன் . வைப்பன் - சேம 
விதியாயிருக்கின் றவன் , கலவமயில் - தோகையுடைய மயில் . 
துப்பன் வலிமையுடையவன் . மெய்ஞ்ஞானத்துறைவன் - 
உண்மை ஞானத்து ஒளிர்கின்றவன். சுடிகை - உச்சிக்குடும் . 
மனக்கொப்பன் - மனதுக்கு ஒத்தவன் : மனதுக்கு என்பது 
மனக்கு என விகாரப்பட்டது 


தேந்துணர் அலங்கல் முடி இமையவர் குழாம்தொழச் 

சிங்கா சனத்திருக் கும் 
தேவேந் திரன்வரக் குமாரத்தி கணவனைக் 

தேடித் திகைத்திருப் பக் 
காந்தள் அம் சாரலில் கடிபுனம் காக்குமான் 

கண்ணிக்கோர் கண்ணிவைத் தக் 
களிறுதரு புணர்வினால் புணர்தந்து பின்வரும் 

களநாடி யுள் மயங்கி 


வாரானைப்பருவம் 


எந்திளங் கொங்கைமார் இடைவினவி உடைவினவி 

என்போக்கி நின்றுடன் போக் 
கிடையீடு கைவந் தரத்தொடு நிறுத்தெயினர் 

ஏற்றபடி ஆற்றுவது வைக் 
கூந்தல் அம் பிடியுடன் புதுமணக் கோலமும் 

கொண்டுவந் தவன்வருக வே 
கும்பமுனி தஞ்சம் 

என நம்புதென் இலஞ்சிவரு 
குமரநா யகன்வருக வே . 
( அ - ரை . ) தேந்துணர் அலங்கல் - தேன் அமைந்த பூங் 
கொத்துக்களால் ஆகியமாலை .. இமையவர் குழாம் - தேவர்கள் 
கூட்டம் : வரு - மேம்பட்ட , வரத்தையுடைய . காந்தள் - காந் 
தட் பூவுடைய . கடிபுனம் - காவற்கொல்லை ( தினைப்புனம் . ) 
மான் கண்ணிக்கோர் கண்ணி வைத்து - மான் போன்ற கண்களை 
யுடைய வள்ளியைக் கவரும்பொருட்டு ஒரு வலையை அமைத்து 
புணர்வினால் - புணர்ச்சியினால் . களிறுதரு புணர்ச்சியானது 
களவை வெளிப்படுத்தக் கருவியாகும் . தலைவி ஒருநாள் புனத் 
திற்குச் செல்லுங்கால் ஒரு மதயானை பயிரை அழித்து அவளையும் 
கையகப்படுத்த நெருங்குங்கால் அரற்றினளாக , ஆங்குத் 
தோன் றல் ஒருவன் விரைந்து தோன்றி யானையின் கையிற்புகுதா 
வகை அவளைத் தன் கையால் எடுத்து ஒருபால் அணைத்துக் 
கொண்டு அவ் யானையைத் தன்கைவேலால் எறிந்து காத்தனன் . 
அங்ங்னம் மெய்யுற்றதனால் , அவர்க்கே மணம் நேரக்கருதி 
வருந்தினாள் என்று கூறிக் குறிப்பால் உணரச்செய்தல் . இது 
பாங்கி அறத்தொடு நிற்றலின்வகை . களம் - இடம் . ஆற்று 
வதுவை . செய்கின்ற கலியாணப்பெண் . தஞ்சம் - அடைக்கலம் . 

( அ ) 
ஒத்தசிவ பத்தர்பரி சுத்தர் இதயத்தினின் 

மதயஞ்செய் பாருவருக 
உத்தேச லட்சண பரிட்சையின் அகப்படா 

ஒளியின் ஒளி உருவன் வருக 
அத்துவா வைத்துடக் கறநின்று சோதித் 

தரந்தை தீர்த் தவன்வருக வங் ( து ) 
அறிவதொரு குறிதன்ன தருளில் அறி வித்தென்னை 

ஆட்கொண்ட குரவன் வருக 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


பத்திவலை யிற்படும் பரமஓதி மம்வருக 

பழையவா தனை அகற் றம் 
பரமபர மாதீத பாமுத்தி நல்குவா 

பாரிசா தம்வருக நின் 
கொத்தடியர் கூட்டத்தில் என்னையும் இருத்திக் 

குறித்தபெரு மான்வருக வே 
கும்பமுனி தஞ்சம்என நம்புதென் இலஞ்சிவரு 

குமரநா யகன்வரு கவே . 


( 


( அ - ரை . ) இதயத்தில் - மனத்தில் . உதயஞ்செய் பானு 
திக்கின்ற சூரியன் . லட்சண பரீட்சை - இலக்கண சோதனை . 
ஒளிஉருவன் - சோதிவடிவன் . அத்துவா - வழி . துடக்கு 
பற்று . அரந்தை - துன்பம் . குரவன் - ஆசிரியன் . ஓதிமம் - 
அன்னம் . பழைய வாதனை - பழைய வாசனை , முன் உணர்ச்சி . 
வரபாரிசாதம் - மேன்மையான பாரிசாதம் போன்றவனே . ( முக ) 


, 


T 


அநிர்வசன மாயப் பெருஞ்சலதி ஆடும் அடி 

யேங்கள்உனை அடைய மாட்டேம் 
அடிகளும் அனைத்தும்உடை யவனும் உடை 

மைப்பொருளும் ஆதலால் அடியரேமும் 
தனதுபொரு ளுடைமையில் தீராமை தேறி ஒரு 

தண்அளி சுரக்க வருக 
தற்காக்க வருககை தரவருக வற்றாத 

தண்கருணை வெள்ளம் வருக 
வனசநிதி வருகவர பாரிசா தம் வருக 

வளர்சுரபி வருக சிந்தா 
மணிவருக என திருகண் மணிவருக என்ஐயன் 

வருகஎன் அப்பன் வருக 
குனிசிலைப் புருவத் திருந்திழை அருந்தவக் 

குழவி இள மதிவருக வே 
கும்பமுனி தஞ்சமென நம்புதென் இலஞ்சிவரு 

குமரநா யகன்வருக வே . 


வாரானைப்பருவம் 


( அ - ரை . ) அநிர்வசனம் - வசனத்திற்கு ( சொல்லுதற்கு ) 
இயலாத இல்பொருள் . சலதி - கடல் . உடைமையில் தீராமை -- 
அடியவர் இருக்கிறதன்மையில் நீங்காமை . வனசநிதி - பதுமரி தி . 
சுரபி - காமதேனு . சிந்தாமணி எண்ணியவற்றையெல்லாம் 
கொடுக்கும் மாணிக்கம் . ஐயன் - தலைவன் . குனிசிலைப்புருவம்- 
வளைத்த வில்லைப்போன்ற புருவம் . குழவி - குழந்தை. ( 40 ) 
ஏறாத உச்சியில் இருக்கும் பசுந்தேனை 

இருமுடவன் ஒரு தனி கிடந் 
தேக்கற்றும் அங்காந்தும் நின்நிலையும் என்நிலையும் 

இன்னிலை எனக்கிடந் தேற் 
காறாத சிந்தா குலப்புன்மை தனையுமே 

ஆற்றி ஒரு படிதேற்று வித் 
தானந்த சலதிநீர் ஆட்டிப் பராஅமுதம் 

ஊட்டித்தன் அளவைகாட்டி 
மாறாத சீவாங பூதி அருள் சீவானு 

பூதிகமும் ஆக மன்னும் 
மன்னுபசு கரணமும் சிவகரண மாக்கி அருள் 

மறையின் பெரும்பொருளையும் 
றாது கூறி என் மனப்பெருங் கோயிலில் 

குடி கொண் டவன்வருக வே 
கும்பமுனி தஞ்சமென நம்புதென் இலஞ்சிவரு 

குமரநா யகன்வருக வே . 
( அ - ரை . ) ஏறாதஉச்சி - எவராலும் ஏ நமுடியாத உச்சி 
ரு முடவன் ஒரு தனி கிடந்து - காலும் கையும் முடமான ஒரு 
வன் துணை ஒருவருமில்லாது தனித்து இருந்து . ஏக்கற்றும் --- 
ஏங்கியும் . அங்காந்தும் - வாய் திறந்தும் . சிந்தாகுலப்புன்மை - 
மனவருத்த மாகிய குறைவு . ஒருபடி - ஒருவிதம் . ஆனந்த 
சலதி - இன்பக் கடல் , ஊட்டி - உண்பித்து , அனுபூதி - தானே 
கண்டறிந்ததும் பிறருக்குச் சொல்ல இயலாததுமான அறிவு 
பசுகரணம் - உயீர்க் கருவி . கூறாது கூறி - சொல்லாமல் சொல்லி , 
அஃதாவது யோகத்திலிருந்து சின்முத்திரை காண்பித்து . ( சுகம் 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


செங்கையில் இலங்கிய குறுந்தொடி புலம்பெஒளிர் 

திகழும் வெயில் இருள் பருகவே 
செஞ்சரண பங்கய சிலம்பொலி முகந்தடியர் 

சென்னசா கரம் ஒழியவே 
அங்கரை வடங்களோடு கொம்புமணி யுங்குலவ 

அருணமே கலை இசைய வே 
அங்கதபு யங்களில்வி ளங்குபனி ரண்டிரவி 

அனையவார் குழையசைய வே 
கங்குல்பகல் இன்றிமலர் கண்கள்பனி ரண்டும் எழு 

கருணைவா ரிதிசெறிய வே 
கங்கைமகளுஞ்சயில மங்கை அர சுந்தமது 

கயல்கள் போல் விழிகுளிர வே 
கொங்குகமழ் தென்கயிலை முன்றினில் நடந்துவரு 

குழவிவா ரணம் வருக வே 
கும்பமுனி தஞ்சம் என நம்புதென் இலஞ்சிவரு 

குமரநா யகன்வருக வே . 
( அ - ரை . ) புலம்ப - ஒலிக்க . வெயில் - ஒளி ; பிரகாசம் . 
செனனசாகரம் - பிறவிக்கடல் . அருணமேகலை - சிவந்த மணி 
மேகலை . அங்கதம் - தோள் அணி . இரவி அனைய - சூரியனை 
ஒத்த . வார்குழை - நீண்ட குழையணிகள் . கங்குல் - இரவு 
கருணை வாரிதி செறிய - அருட்கடல் பொருந்த . சைலமங்கை 
பார்ப்பதி , கொங்கு - மணம் , தேன் . 

( கூஉ ) 


எ . அம்புலிப்பருவம் 
எண் இரண் டேந்துகலை வாய்ந்தும் ஒரு கார்த்திகை 

இளம்பயோ தரம்உகந் தும் 
எம்பிரான் சடிலகோ டீரப் பெருங்கங்கை 

ஆற்றிடை வளர்ந்தும் எங் கோன் 
திண்நலம் பெருகும் ஒரு கண்ணனைத் தந்தும் இந் 

தீவரச் சுனைவியந் தும் 
சிகரவரை இடறியும் பூச்சக்கர வாளச் 

சிலம்புசுற் றித்திரிந் தும் 
விண்நலம் தருமாலை வேலைநின் றோங்கமர் 

வேட் கவிகை தந்தும் இவைஓர் 
விகட தட மணிமகுட நிரைபழகு சரணார 

விந்தனை நிகர்த்தி அந்தோ 
அண்ணல் அம் சேவற் பதாகைப் பிரதாபனுடன் 

அம்புலீ ஆட வாவே 
அந்தண்மரு தஞ்செறி இலஞ்சிவடி வேலனுடன் 

அம்புலீ ஆடவா வே . 
( அ - ரை . ) அம்புலிப்பருவம் : 

பதினைந்தாந் திங் 
களில் நிகழ்வது . இது பிள்ளையை மங்கையர்கள் இடுப்பில் 
வைத்துக்கொண்டு அப் பிள்ளையுடன் சந்திரனை 

விளையாட 
வரும்படி , சாம , பேத , தான , தண்டமுறை கூறி அழைக்கும் 
பருவம் . சாமம் - இனியமையாகக் கூறல் . பேதம் - ஒவ்வாமை 
கூறல் . பேதம் - வேற்றுமை . தானம் 

கூறல் . 
தண்டம் - வழக்கினும் ஒழுக்கினும் வழுவினாரை வழியில் நிறுத் 
தத் தண்டித்தலைக் கூறுதல் . எண் இரண்டேந்துகலை - பதினாறு 
கலை . இளம்பயோதரம் - இளமுலை . சடிலகோடீரம் - பெருஞ். 
சடை . இந்தீவரம் - கருங்குவளை . பூச்சக்கர வாளச்சிலம்பு - 
பூமியிலுள்ள சக்கரவாளமலை ( மேரு . ) விகடம் - கூத்து .. 
சரணாரவிந்தன் - பாதபங்கயன் . பதாகை - கொடி . அம் தண் 
மருதம் செறி - அழகிய குளிர்ந்த மருதநிலம் பொருந்திய . ( க . ) 


ஈகை 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத் தமிழ் 


ஓராயி ரங்கோடி தோட்டுநெட் டோடைமட் 

டுமிழ் புண்ட ரீகம் என்றோ 
உம்பர்கடை யுந்திருப் பாற்கடல் தாழியின் 

உருட்டுதெள் அமுதம் என்றோ 
கார் ஆழி விடம்உண்ட கண்டன் சடாடவி 

கட்டுமலர் இண்டை என் றோ 
கற்பகா டவிமகளிர் கத்தூரி தீட்டுகைக் 

கண்ணாடி என்றெண்ணி யோ 
தாரா கணக்கயலின் இரைதேர் தரப்புக்க 

சக்ரவா கப்புள் என் றோ 
தன் அன்னை தந்தபாற் கிண்ணம் என் றோகொண்டு 

தம்மின்கள் தம்மின்கள் என் 
றாசாயும் மறைமுடிவில் ஆடும் இவன் ஆடுமால் 

அம்புலீ ஆடவா வே 
அந்தண்மரு தம்செறிஇ லஞ்சிவடி வேலனுடன் 

அம்புலீ ஆடவா வே . 


( அ - ரை . ) தோடு - இதழ் . நெட்டோடை - நீண்ட குளம் , 
மட்டு - தேன் . புண்டரீகம் 

தாமரை . தாழி - பெரும் 
பாண்டம் . கார் ஆழிவிடம் - கடலில் தோன்றிய நஞ்சு . 
இண்டை - மாலை . 

- மாலை . தீட்டும் - அணியும் . தாரா கணக்கயனின் 
ரை - நட்சத்திரக் கூட்டங்களின் அமுத தாரை . புள் - பறவை . 
தம்மின்கள் கொடுங்கள் . மறை - வேதம் . 


தேனும் துவர்த்திடத் தித்திக்கும் மதுரவாய்த் 

தெய்வப் பிணாக்கள் கும்பச் 
செம்பொற் படாமுலை ததும்பத் ததும்பச் 

செமூந்துணர்ப் பாரி சாதக் 


கான் உந்து பூந்தொடை கவின்பெறச் சூட்டிக் 

கலந்தணைத் தாங்கிருப் பார் 
காதற்ப்ர பாகம் வந் தலைமோத வந்தநின் 

காட்சி ஒரு காட்சி அன்றோ 


அம்புலிப்பருவம் 


மோனம் தரும் பெரிய பரமாது பூதி இள 

முலைமுகை ததும்ப ஞான 
மொய்ம்மணத் தார் சூட்டு முத்திப் பெருந்திரு 

மோகம்உறு சரச மான 
ஆனந்த வெள்ளம் எனும் ஆறுமுக நாதனுடன் 

அம்புலீ ஆடவா வே 
அந்தண்மரு தஞ்செறிஇ லஞ்சிவடி வேலனுடன் 

அம்புலீ ஆடவா வே . 
( அ - ரை . ) தேனும் துவர்த்திட - தேனும் துவர்ப்பாகும்படி . 
பிணாக்கள் - பெண்கள் . பொற்படாம் - பொற்றுயில் . காள் 
வாசனை . உந்து - வீசுகின்ற . ப்ரபாகம் - பெருக்கம் . தார் 


மாலை . 


. 


வீரம் கிடந்தவாட் சூரபன் மன் ஆதி 

மேவார் தமைக்குமைக் கும் 
மிக்கான வேள்விகள் அனைத்தினும் தலைமைபெற் 

றான் வித்யா பாண்டித் திய 
பாரங் கதப்பட்டம் உள்ளவன் கடவுளர் 

பழஞ்சிறை விடுத்திறைவ னை 
பட்டா ரகப்பெரும் பட்டணம் கைக்கொள்ளப் 

பட்டாபி டேகம்வைத் தான் 
வாரம் கிடந்தகுற வள்ளிநா யகிஇட்ட 

மட்டவிழ் குராந்தொடைக்கு 
மாதரசி சேர்த்திய மடற்பாரி சாதமா 

லைக்கும் இடையேம் தாணி 
ஆரம் கிடந்துலவு பன்னிரு புயாசலனோ 

டம்புலீ ஆடவா வே 
அந்தண்மரு தஞ்செறிஇ லஞ்சிவடி வேலனுடன் 

அம்புலி ஆடவா வே . 
( அ - ரை . ) மேவார் - பகைவர் . குமைக்கும் - அழிக்கும் . 
பட்டாரகப் பெரும்பட்டணம் - அரசர் இருக்கின்ற பெருநகரம் . 
வாரம் - அன்பு . தொடை Lord ,. 

பதக்கம் . 
யுயாசலம் - புய அசலம் , தோள்மலை . 

( சசு ) 


மதாணி 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


காடகப் புரவிப் பசுந்தேர் உருட்டும் இள 

ஞாயிறுத யம்புரிந்து 
நாட்கொண்டு படரிய கதிர்க்கெதிர் எறித்தவமி 

ரப்பொடி நகைப் பதேய்ப்பப் 
பாடகத் துறைமிடற் றுக்கருவி மாக்கள் இசை 

பயில் மகதி யாழ்மொழியு டன் 
பதினெண் பெரும்பண்ணும் ஏழிசை வடித்திசைப் 

பஃறுளைப் பத்திசான் ற 
மாடகம் முறுக்கிமணி வார்த்திவவு தைவந்து 

வள் உகிர் வடிம்புவருடி 
மகரயாழ் வாசிக்கும் இன்னிசை உடன்பழகி 

மழகதிர் எறிக்குமணி வாய்த் 
தாடகக் குழைகிடந் தாடுவடி காதனுடன் 

அம்புலீ ஆடவா வே 
அந்தண்மரு தம்செறிஇ லஞ்சிவடி வேலனுடன் 

அம்புலீ ஆடவா வே . 
( அ - ரை .) நாடகப்புரவி - நடனமாடும் குதிரை . படரிய 
படர்ந்த . ஏய்ப்ப - நிகர்ப்ப . பாடகத்துறைமிடற்றுக் கருவி . 
பாட்டின் பகுதிகளை எல்லாம் எடுத்துரைக்கும் மிடற்றுக் 
கருவியை உடையவர்கள் . மாடகம் - வீணைமுறுக்காணி . திவவு - 
வீணைவலிக்கட்டு . வள் உகிர்வடிம்பு -கூரிய நக நுனி . மழகதிர் . 
இளவெயில் . 

ஆடகக்குழை பொற்குண்டலம் . வடிகாது . 
தொங்குகின்ற காது . 

( சுஎ ) 
மேவு துங்க மயூரம் உண்டுநின் 

வீர வெம்பகை களைய லாம் 
‘ வேரி தங்குதிரி கூடம் உண்டுடு 

மீனுடன் தனி தவழ லாம் 
பாவி என்றொரு பேரொழிந் துசெய் 

பாத கங்களும் ஒழியலாம் 
பான்லங்கிரி வாவி தங்கிய 

பாய்த டம்புனல்டிப்டிய லாம் 


- 


அம்புலிப்பருவம் 


மின்னுவது . 


மூவி ரண்சே ரோருகங்களின் 

மூால் கண்டுளம் மகிழலாம் 
மோனம் ஒன்றுப தேச முன்செயும் 

மூல மந்திரம் அறியலாம் 
ஆவி னன்குடி மேவு கந்தனோ 

டாட அம்புலி வருகவே 
ஆழ் இலஞ்சியில் வேளொ டின்றினி 

தாட அம்புலி வருகவே . 
( அ - ரை . ) துங்கமயூரம் - தூய மயில் . களையலாம் - நீக்க 
லாம் . வேரி - தேன் . 

உடுமீன் நட்சத்திரமீன் ; மீன் 
பானலம் - குவளை . படியலாம் - மூழ்கலாம் . 
மூவிரண்டு சரோருகங்கள் றுதாமரை மலர்போன்ற 
மூகங்கள் . மூரல் - சிரிப்பு . மூல மந்திரம் - பிரணவம் . ஆவினன் 
குடி - பழநி . வேள் - முருகன் . 
கோடகப் பட எழும் கொய்உளைப் புரவிக் 

கொடிஞ்சித் தடந் தேரின் மேல் 
குலவிவலம் வரும் ஒருபன் னிருபரிதி மண்டல 

கோடிகம் எழுந்ததே போல் 
பாடலைக் குங்கதிர்க் கோமே தகத்திரள் 

பதித்துவயி ரந்துறுத் திப் 
பத்மரா கக்கோடி கோடான கோடிநிரை 

பட அழுத் திக்கொழுங் கால் 
மாடெழு சுடர்க்கற்றை வயிரியத்தகடு 

வாரித் துவன்றிவிரவும் 
மரகதம் அமைத்துரக மணிகள்பதி தந்துபுய 

வரைமுகம் மொய்ப்பவலம் வங் 
தாடகக் குழைகிடந் தாடும் வடி காதனுடன் 

அம்புலீ ஆடவா வே 
அந்தண்மரு தஞ்செறிஇ லஞ்சிவடி வேலனுடன் 

அம்புலீ ஆடவா வே . 
( அ - ரை .) கோடகம் - குதிரை , புதுமை . கொய்உளைப் 
புரவி - கத்தரித்த பிடரிமயிரையுடைய குதிரை. கொடிஞ்சி - 

திருவில . பி -5 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


தேர்மொட்டு . கோடிகம் - பூந்தட்டு . துறுத்தி - செலுத்தி . 
துவன்றி - நெருங்கி . 
குறுமுய லகன்பிடித் தாட்டாது . தீர்ப்பான் உன் 

கொடியகய நோய் தணிப் பன் 
கோள் அராப் பகையுமுன் குரவனிலி டந்தகல் 

குரவும் இர வுந்தவிர்ப் பன் 
செறிபுனற் கடலில் தடந்தேர் மிசைத்தோன்று 

சேட்டிளம் பரிதி போலச் 
சித்தம் தழைக்குமற் மனையும் ஒரு தன்மையில் 

தீராது செல்லவைப் பன் 
புறவும் இப் படியுள்ள நன்மைகள் எலாம் தரும் 

புன்மைகள் எலாம் தவிர்க்கும் 
பொன் அடித் தாமரை அளிக்கும் நலம் ஒன்றன்று. 

போந்தவர்க் கேந்திழைந லார் 
அறுவர் முலை உண்டபால் மணம் அற வாயனுடன் 

அம்புலீ ஆடவா வே 
அந்தண்மரு தஞ்செறியி லஞ்சிவடி வேலனுடன் 

அம்புலீ ஆடவா வே . 


( அ - ரை . ) முயலகன் பிடித்து - முயல் உள்ளே பற்றி ; 
முயலகன் என்னும் நோய்பற்றி . கயநோய் -எலும்புருக்கி நோய் . 
கோள் அரா 

இராகு கேதுக்கள் . குருவன் ஆசிரியன் . 
சேட்டிளம் பரிதி - அழகிய இளஞ்சூரியன் . புன்மை - தீமை . 
றா - நீங்காத . 

( 10 ) 
செம்புவழி இட்டனைய தீழுடைக் காழ்மந்தி 

சென்றொருக் காலும் அறி யாச் 
சேண்கிளர் மரம்பயில் அருங்கோட்டின் இடைவைத்த 

செந்தேன் இறால் கிழித்து 
வம்புவழி சாரலில் இதைப்புனம் காக்குமட 

மகள் இருந் தமுதம்உண்ண 
வண்ணப் பசுந்தினையின் நன்னிலாக் கொழுங்கதிர் 

வானதி கொமித்துமகள் மாக் 


அம்புலிப்பருவம் 
கொம்புவழி குத்திப் பதந்தந் திடித்துக் 

கொழுந்தேக் கிலைப்படுத் திக் 
குழையளவும் வாங்கிக் குழைக்கும் தடச்சிலைக் 

குன்றவர் திருத்திவிடு நெட் 
டம்புவழி தேன் அருவி பாயுமலை நாடனுடன் 

அம்புலீ ஆடவா வே 
அந்தண்மரு தஞ்செறிஇ லஞ்சிவடி வேலனுடன் 

அம்புலீ ஆடவா வே . 
( அ - ரை ) தீழ்ப்பு கீழ்மை . காழ்மந்தி - முதிர்ந்த 
மந்தி .. கிளர் விளங்குகின்ற . வம்பு - தேன் . மருள்மாக் 
கொம்புவழி யானையின் கொம்பால் . நெட்டம்பு - நெடிய 
அம்பு . 

( எக ) 
பருவரைப் படர்சினைப் பாரிசா தப்பொதும் 

பரின்நின் றுலாவுகட வுள் 
பாகசா தனன் விழி குருந்துளி உரைத்தழி 

பார்த்துநின் றிருவர் அறியா 
ஒருவரைப் பங்கில்உடை யவள்பால் சுரந்தமுலை 

உண்ட செங் கனிவாய் மலர்ந் 
தோடவிடு தூதுவர் உரைக்குந் திருக்குறிப் 

புணராத சூரபட லம் 
கருவரை அறுத்துத் திரும்பினோன் எங்கோன் 

கடைக்கணிக் குங்குறிப்புக் 
கண்டுபணி கேளாத வர்க்கேது தஞ்சம் எதிர் 

காணக் கடைக்கண் சிவந் 
தருவரை துளங்கநின் றயில்வேல் எறிந்தவனோ 

டம்புலீ ஆடவா வே 
அந்தண்மரு தஞ்செறிஇலஞ்சிவடி வேலனுடன் 

அம்புலீ ஆடவா வே . 
( அ - ரை ) பாகசாதனன் இந்திரன் . இருவர் . மால் 
அயன் . சூரபடலம் கருவரை சூசன் கூட்டமாகிய கரியமலை . 
பணி கேளாதவர் கணப்படி நடவாதவர். காணூ - கண்டு . ( எஉ ) 


அ . சிற்றிற்பருவம் 


மருக்காற் புன்னைப் புதுநிழல்வெண் 

மணற்கால் மருங்கு நிலவெறிப்ப 
மாடம் சமைத்துக் குடி புகுந்து 

மணிக்கால் இப்பி அடுப்பேற்றிக் 
குருக்கால் செம்பொற் சிறுசுளகால் 

கொழிக்குந் தளந்தேன் உலைப்பெய்து 
குடவால் வளைவெண் குழிசிபொங்கக் 

குழற்கால் ஆம்பல் நெருப்பமைத்து 
முருக்கால் வெல்ல முடியாவாய் 

முகிழ்த்துக் கவிழ்த்துக் கிடந்தூதி 
முகம்வேர்த் தனம் நீ குறும்பிழைத்தால் 

முற்றும் தரமோ முக்காலும் 
திருக்கால் பிடித்துக் கும்பிட்டேம் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
தேவே இலஞ்சிச் சினவேலோய் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே . 


( அ - ரை . ) சிற்றிற் பருவம் ஆவது , சிறுமியர் கட்டிய சிறு 
பீடுகளைச் சிதைத்தல் . பதினேழாந் திங்களில் நிகழ்வது . மருக் 
கால் புன்னை - வாசனை பொருந்திய காலையுடைய புன்னை மரம் . 
மருக்கு - பக்கம் , அயல். நிலவு எறிப்ப - நிலவொளி வீச . 
மணிக்கால் இப்பீ - மாணிக்கக் கால்களையுடைய சிப்பி . தேன் 

- 
தேனை . உகப் பெய்து - உலையிலூற்றி . முருக்கால் - முருக்கம் 
பூவினால் . முகிழ்த்து - மூடி . திருக்கால் - மாறுபாட்டினால் . 
சிதையேல் அழியாதிருப்பாய் ; எதிர்மறை ஏவல் வினை 
முற்று . 

( எக ) 
அம்பொற் சிறுவீட் டணிகாண 

அன்னை வருவாள் பின்னையும் என் 
ஆவி அனைய தோழியருண் 

டவரும் வருவார் அன்னையரைக் 


சிற்றிற்பருவம் 


கும்பிட்டிறைஞ்சித் தோழியரைக் 

கூடித் தழுவிக் கொண்டன்னை 
கொணர்ந்த வரிசை அத்தனையும் 

கைக்கொண் டெமது குலமனையின் 
சம்பத் தவர்க்குக் காட்டி உள்ளம் 

தழைக்கும் படிக்கு விருந்தளித்துத் 
தமியேங் களுமுண் டிளைப்பாறும் 

தனையும் சதியேல் சதியேல் உன் 
செம்பொன் றிருத்தாள் சென்னிவைத்தேம் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
தேவே இலஞ்சிச் சினவேலோய் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே . 


( அ - ரை . ) சிறுவீட்டு அணி - சிற்றிலின் அழகு . ஆவி 
அனைய - உயிரொத்த . சம்பத்து - வாழ்க்கைப் பொருள் , செல் 
வம் . பெரியோரைக் கைகூப்பி வணங்குதலும் , ஒத்த நிலையின் 
ரைத் தழுவுதலும் வழிபடு முறையென்பது அன்னை பரைக் 
கும்பிட்டு இறைஞ்சித் தோழியரைக் கூடித் தழுவிக்கொண்டு 
என்ற அடியால் விளங்கும் . என்ஐ - என் தந்தை . உள்ளம் 
தழைக்கும்படி - மனம் மகிழும்படி தமியேங்கள் - தனித்தவர்கள் : 
தாழ்மையைக் 

குறிக்குஞ் சொல் : தமி - தனி தமிழ் - 
தனித்தது , ஒப்பற்றது . சதியேல் - அழிவு செய்யாதே . சதி - 
அழிவு , கேடு . செம்பொன் திருத்தாள் - சிவந்த பொற் 
சதங்கையணிந்த திருவடிகள் . சென்னிவைத்தேம் - தலைமேற் 
கொண்டேம் . 

( எச ) 
கங்கைத் திருத்தாய் திருத்தனமும் 

கவுரி குழல்வாய் மொழித்தாய்தன் 
கதிர்ப்பூண் முலையும் கார்த்திகைத்தாய் 

கனகா சலப்ப யோதரமும் 
தங்கக் குடம் போல் மணிக்குடம் போல் 

தாளக் குடம் போல் குடியாப்பால் 
ததும்பத் ததும்பப் பிதிரோடத் 

தாரேர் டசையுந் திரு அரைஞாண் 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


பொங்கச் செரித்த மணிநெகிழ்ந்து 

புலம்பப் புலம்பிற் சிறுபண்டி 
புலாப் புலர விளையாடல் 

புகுந்தாய் பயந்தார் பொறுப்பாரோ 
திங்கட் சடையான் கண்மணியே 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
தேவே இலஞ்சிச் சினவேலோய் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே . 
( அ - ரை . ) கங்கைத் திருத்தாய் - கங்கையாகிய அழகிய 
தாய் . தனம் - முலை , பயோதரம் . தரளம் - முத்து . ததும்ப 
வழிய, துளும்ப . பிதிர் - துளி .. தார் - மாலை , பண்டிபுலர - 
வயிறு வாட . பயந்தார் - பெற்றவர்கள் . திங்கட் சடையான் 
கண்மணியே - பிறையைச் சடையிற் சூடிய சிவபெருமான் 
நெற்றிக் கண்ணில் தோன்றிய மாணிக்கமே . 

{ எடு 
முந்திப் பிறந்த இளங்களிற்று 

முகத்தெம் பெருமான் கணத்தினுக்கு 
முன்னே சிறுதே ருடன்போந்து 

முதிரா முகிழ்மென் முலை எம்பால் 
புக்திக் களிப்பால் விளையாடப் 

புகுந்து புழுதி யாட்டயராப் 
பொன் அம் சிலம்பர் அடிமுடியில் 

புனைந்தே மழலைக் கிரங்கிவரம் 
தந்தப் பொழுதெம் மறுகடைந்தான் 

தளங்கொண் டிளங்கோ மகன்ஈயும் 
தண்டைத் திருத்தாள் வணங்கும் எம்பால் 

தயவு புரியுந் தன்மைத்தால் 
சிந்தித் திடில் அன் றொன்றறியேம் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
தேவே இலஞ்சிச் சினவேலோய் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே . 


சிற்றிற்பருவம் 


புழுதியில் 


தளம் 


படை . 


( அ - ரை . ) முந்திப்பிறந்த முன்னர்த் தோன்றிய . 
களிற்று முகத்தெம் பெருமான் - யானை முகத்தையுடைய 
விநாயகப் பெருமான் . புழுதி ஆட்டு அயரா 
விளையாடி . பொன் அம் சிலம்பர் அடி - பொற்சிலம்பை அணிந்த 
திருவடி ( சிலம்பு - சிலம்பர் : போலி . புனைந்தே மழலைக்கு 
சூடியவர்களாகிய எங்கள் மழலை மொழிக்கு . மறுகு - வீதி . 

இளங்கோமகன் இளவரசனாகிய முருகன் . 
தயவு - அருள் . 

( எசு ) 
நச்சு மரம்தான் ஆனாலும் 

நட்ட மரம்காண் தொன்றுதொட்டு 
நாங்கள் அடிமை நீங்கள் எம்மை 

நடத்தும் தலைமைப் பெருமான்காண் 
வைச்சு மரம்தண் ணீர்வார்த்து 

வளர்ப்போர் குறைக்க நினைப்பாரோ 
மற்றோர் குறைவந் துற்றாலும் 

மாற்றிப் புரக்க வழக்கன்றோ 
கச்சை முனிந்து முகம் கறுத்துக் 

கனத்துச் சினத்துக் கடக்களிற்றின் 
கதிர்வாள் மருப்பை முனை மடக்கிக் 

கதிர்க்குங் கதிர்ப்பூண் மூலைக்குறத்தி 
செச்சை செறிக்குந் திருமார்பா 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
தேவே இலஞ்சிச் சினவேலோய் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே . 
( அ - ரை . ) நச்சுமரம் - விடவிருட்சம் . கட்டமரம் - நடட் 
பட்ட மரம் . தொன்றுதொட்டு - ஆதிமுதல் . நாங்கள் அடிமை 
நீங்கள் எம்மை நடத்தும் தலைமைப் பெருமான் - உயிர்களாகிய 
நாங்கள் என்றும் உமக்கு அடிமையே , தாங்கள் எங்களைக்காக்கும் 
தலைவரே . இதனால் ஆண்டார் அடிமைத் திறமை சித்தாந்த 
முடிவென் றுணர்க . . குறைக்க - வெட்ட மாற்றிப் புரக்க - 
திரும்பக் காக்க . முனிந்து - வெறுத்து கச்சை முனிந்து 
பூண்முலை என்ற அடியில் தனத்தின் இயல்பு குறிக்கப்படும் . 
கதிர்ப்பூண் ஒளி அணி . செச்சை செஞ்சாந்தின் 
குழம்பு . 

( என ) 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


வேறு 


- 


ஆகுமா ? 


அறல்பாய்க் திட்ட மணல் ஊடே 

* . அடியேம் கட்டு சிறுவீடே 
குறை தீர்ந் திட்ட பணியோடே 

குடிபூந் திட்ட குறைபாடோ 
இறைவாங் கச்சம் மதியாய்நீ 

இடைபோந் தெற்றி விடலாமோ 
திறலோன் சித்ர சபைவேலோய் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
செறிதேன் செச்சை மலர்மார்பா 

சிறியேம் சிற்றில் சிதையேலே . 
( அ . - ரை . ) அறல் - கருமணல் . 

குடி பூந்திட்ட 

குடி 
புகுந்திட்ட . குறைபாடோ குறையோ . இறை - வரி . 
இடைபோந்தெற்றி விடலாமோ - நடுவே வந்து மோதிவிடுதல் 

( எ அ ) 
வரப்பட் டவர்எண் மரில் நால்வர் 

மாற்றம் குறியாக் கொத்தடியார் 
மற்றோர் நால்வர் யாங்கள்புது 

மழலைத் திறத்தெம் வழிஅடியார் 
தரப்பட் டவரா தலினொருத்தர் 

தகையார் என்னும் வகைதேறித் 
தடந்தேர் மறுகில் விளையாடல் 

சமைந்தேம் சமைத்த சிறுவீடு 
பொரப்பட் டெழுந்த போர் அவுணர் 

புழைமாளிகையும் சூரபன்மா 
பொன்மாளிகையும் கொடிமதிபூம் 

பொலந்தேர் மறுகும் வீரமயேந் 
திரப்பட் டணமும் அன்று கண்டாய் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
தேவே இலஞ்சிச் சினவேலோய் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே . 


சிற்றிற்பருவம் 


( அ - ரை . ) எண்மரில் நால்வர் - எட்டுப் பேரில் நாலுபேர் . 
மாற்றம் 

சொல் . கொத்தடியார் கூட்டடியார் . 
அடியார் வழி , வழியடியார் . தகையார் 

தகையார் - தடை செய்யார் . 
சமைந்தேம் - ஒருப்பட்டேம் . சமைத்த - அமைத்த புழை 
குகை . சூரபத்மனாகிய பகை அவுணன் தங்கும் மாளிகையும் 
தெருவும் மயேந்திர நகரும் அல்ல என்று சொல்லி , தம் சிறு 
வீட்டை அழிக்கவேண்டா என்றது குறிக்கத் தக்கது . ( எக ) 
எந்தை இடப்பால் இருந்துலகுக் 

கேம்பிராட்டி அறம்புரக்கும் 
இலங்கு கயிலா யப்பொருப்பும் 

இளங்கோ மகன் நீ இனிதிருக்கும் 
கந்த மாமா தனப்பொருப்பும் 

காண்கிற் புரமன் றதனால் நீ 
காலால் அமைத்த பணி எல்லாம் 

கையாற் செய்யக் கடவோம்யாம் 
முந்தி இமவான் திருப்புதல்வி 

முதல்வி வருஞான் றிருபுடையும் 
மொய்பூங் கவரி காளாஞ்சி 

முதலாய் ஏந்திப் புகுந்த வழி 
சிந்தித் திரங்க வேண்டாவோ 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
தேவே இலஞ்சிச் சினவேலோய் 

சிறியேஞ் சிற்றில் சிதையேலே . 
( அ - ரை . ) எந்தை இடப்பாலிருந்து - எம் தந்தையாகிய 
சிவபெருமானின் இடப் பாகத்திலிருந்து , பிராட்டி - இறைவி , 
அறம்புரக்கும் - அறம்வளர்க்கும் . 

அறம் வளர்க்கும் . கயிலாயப் பொருப்பு 
கயிலாயமலை . கந்தமாமா தனப்பொருப்பு - கந்தமாமாதன மலை . 
காண்கிற்த புரமன்று - காண்குமிடத்து இஃது ஒரு நகரன்று . 
காலால் அமைத்த பணி எல்லாம் கையாற் செய்குவோம்-நீங்கள் 
காலால் செய்யும்படி இட்ட பணியை நாங்கள் - தலைமேற் 
கொண்டு கையாற் செய்யும் கடமை உடையவர்கள் . முந்தி - 
முன்னர் , இமவான் திருப்புதல்வி முதல்வி - இமயமலை 
அரசனாகிய இமவான் தவத்தாற் பெற்ற பார்ப்பதி என்னும் 
தலைவி . வருஞான்று - வரும்பொழுது . புடை- பக்கம் . காளாஞ்சி 
தாம்பூலத் தட்டு . சிந்தித்து - என்ணி . 

( 40 ) 


அணங்கனார்பால் - 
திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 
வார்க்குன் றிரண்டு சுமந்தொசியு 

மருங்குற் கருங்கோ வலர்மகளீர் 
மணிநீர் ஆஞ்சுனைக்கயல் போய் 

மாமன் குறும்பு விளைத்தான் முன் 
கூர்க்கும் பலிக்கன் மழன்று சென்று 

குலமா தவத்துக் கன்னியர்பால் 
குறும்பு புரிந்தான் திருத்தாதை 

குனிக்குங் கருப்புச் சிலையுடன் சென் 
றார்க்குந் திருமைத் துனன் ஒருவன் 

ஆசைக் கொழுநர் தமைப்பிரிந்த 
அணங்கனார்பாற் குறும்பிழைப்பான் 

அல்லும் பகலும் அடிகள்யாம் 
சேர்க்கும் சிறுவண் டலிற் குறும் போ 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
தேவே இலஞ்சிச் சினவேலோய் 

சிறுயேஞ் சிற்றில் சிதையேலே . 
( அ - ரை . ) வார்க்குன்று இரண்டு - கச்சணிந்த சரும 
யாகிய தனங்கள் இரண்டு . ஒசியு மருங்குல் - தளரும் இடை , 
கோவலர் மகளிர் இடைச்சியர் . நீர் ஆடுஞ்சுனைக்கு அயல் 
போய் - குளிக்கும் குளத்தின் அருகேபோய் . மாமன் - உன் 
மாதுலனாகிய கண்ணன் . பலிக்கு - பிச்சைக்கு . திருத்தாதை - 
உன் அழகிய தந்தை . குலமாதவத்து கன்னியர்பால் - சிறந்த 
பெருந்தவத்து முனிவர்களுடைய இளம் பெண்களிடத்து . 
குனிக்கும் கருப்புச்சிலை - வளைக்கும் கரும்புவில் . அர்க்கும் - 
முழக்கும் . மைத்துனன் மன்மதன் . 

ஆசை காதல் . 
கொழுநர் கணவர் , நாயகர் . 

அழகிய 
பேண்களிடத்து . 

சேர்க்கும் சிறுவண்டல் அமைத்துள்ள 
சிறு மணல் வீடு . இதில் தந்தை , மாமன் , மைத்துனன் இவர்கள் 
செய்த குறும்புத் தொழில் உம்மிடத்தும் வழிவழி அமைந்ததோ 
என்று கூறியபடி காண்க . 
பை எந் தியபன் மணி அல்குல் 

ப் பட்டத் தாசி மாருடன் நீ 
பரிக்கும் தவிசின் பக்கம் நின்று 

பணிசெய் கிற்பேம் பூங்கவரி 


அாமசை 


சு 


பொய்யேம் பிறிதோர் கடவுளரை. " " லும் 

சிற்றிற்பருவம் 
கை ஏந் திற்பேம் காளாஞ்சி 

கழற்கால் திருப்பா துகைஎடுப்பேம் 
காலம் கருதித் திரு அந்திக் 

காப்பும் எடுப்பேம் கருத்தாலும் 

பொருள் என் றுணரேம் அருள்பழுத்த 
பொன்னங் கிரியே உன் இரண்டு 

பொற்றாட் பணிக்குங் குற்றேவல் 
செய்யேங் கள் எனக் குறியேல் நீ 

சிறியேம் சிற்றில் சிதையேலே 
தேவே இலஞ்சிச் சினவேலோய் 

சிறியேம் சிற்றில் சிதையேலே . 
( அ - ரை . ) பை ஏந்திய - படம் தாங்கிய . பரிக்கும் தவிசின் - 
தாங்கும் இருப்பிடம் . உமக்குப் பணி செய்வேம் 
இரட்டுவேம் , காளாஞ்சிதாங்குவேம் , பாதுகையும் சுமப்பேம் .. 
அந்திக் காப்பும் எடுப்பேம் , மறந்தும் பிறகடவுளைப் பரம் 
பொருள் என்று கருதேம் . செய்யேங்கள் எனக்குறியேல் 
செய்யமாட்டோம் என்று கருதாதீர் . 

( 42 ) 
அலம்போந்து பல்பிறவி ஆழியில் தாழ்ந் துள்ளக் 
கலம்பாழ் படாதுகரை காட்டுமீ காமா 
இலம்பாடு தீர்ந்தொழிய எம்மனோர் ஏத்தும் 
சிலம்பார் அடிபுனைந்தேம் சிற்றில் சிதையேலே. 
( அ - ரை . ) பல பிறவி ஆழியில் - பல பிறப்புக்கடலில் , 
உள்ளக்கலம் மனமாகிய தோணி . தாழ்ந் 
மீதாமா - மரக்கலம் ஓட்டியே . இலம்பாடு - வறுமை . எம்மனோர்- 
எம்போன்ற அடியார் . ஏத்தும் - துதிக்கும் . சிலம்பார் அடி - 
சிலம்பணிந்த திருவடி . 


. 


சாமரை 


சிறுபறை 

. 
சு . சிறுபறைப்பருவம் 
நங்கள் கொண் மூவிரு முகங்களினாலும் வித் 

தேந்திநத் தேந்து வேலை 
நளினக் குடங்கையில் அடக்கும்உர வோன்சந்த 

னாசல வரைப்பின் வித்தி 
எங்கள்பன் னிருகுரவ ருந்தனி வளர்த்திட 

எழுத்து முதல் ஐந்தி யற்பேர் 
இயல் முதல் முக்கொடி படர்ந்து தொண்ணூற்றாறு 

இசைப்பனுவல் பூத்துவறிஞர் 
தங்களுக் குதவாத பதகர்பாற் காய்தந்து 

சாரம் குறித்து நல்கும் 
தலைவர் அவர் பாற்கனிந் துணர்ந்தவர்க் கருமருங் 

தாகி நாற் பொருள் பயக்கும் 
செங்கழக முத்தமிழ் முழங்கும்வள நாடனே 

சிறுபறை முழக்கி அருளே 
தென்னிலஞ் சிப்பதிப் பன்னிருகை மேகமே 

. 
( அ - ரை . ) சிறுபறைப் பருவமாவது , சிறுபறையாகிய 
ஓசைக் கருவிமீது ஒலியிட்டு மகிழ்தல் . இது பத்தொன்பதாம் 
திங்களில் நிகழ்வது . நங்கள் - நாங்கள் விரும்புகின்ற ஆறுமுகங் 
களினாலும் . நாங்கள் : நங்கள் எனக்குறுகிற்று . நத்து எந்து 
வேலை - சங்கைத் தாங்கும் கடலை . நளினக் குடங்கையில் 
அடக்கும் உரவோன் - தாமரை மலர் போன்ற உள்ளங்கையில் 
குடித்து அடக்கிய வலியவன் ஆன அகத்தியன் . 

அகத்தியன் . அசலம் 
அகத்தியர் மாணவராகிய தொல்காப்பியர் முதலியவர்கள் . 
எழுத்து முதல் ஐந்து இயற்பேர் இயல முதல் முக்கொடி - 
எழுத்து , சொல் , பொருள், யாப்பு , அணி என்னும் ஐந்து 
இலக்கணத்தையுடைய பெரிய இயல் இலக்கணம் , இசை 
இலக்கணம் , நாடக இலக்கணம் ஆகிய மூன்று கொடிகள் . 
தோண்ணூற்றாறு இசைப்பனுவல் - தொண்ணூற்றாறு இசைப் 
பிரபந்தங்கள் . வறிஞர் வறுமையுடையோர் . உதவாத 


- மலை . 


சிலைத்த 5 

சிறுபறைப்பருவம் 
பதகர் - உதவாத பாவிகள் . கனிந்துணர்ந்தவர்க்கு - இனிதாய் 
அறிந்தவர்க்கு . நாற்பொருள் - அறம் பொருளின்பம் வீடு . செங் 
கழகம் செம்மையான் சங்கம் . பன்னிருகை மேகமே 
பன்னிரண்டு கைகளையுடைய மேகமே . 

( அச 
குலைக்காந்தள் அங்கைக் குறுந்தொடி புறங்கொளக் 

கொவ்வைமணி வாய்துடிப் பக் 
கூர்வேற் கருங்கண் பொருந்திமை சிவப்புறக் 

கொடிநெடும் புருவம் ஏ றத் 
தலைக்காதல் வந்த நாள் எத்தனை விருப்பம் அத் 

தனை வெறுப் புந்துலங் கித் 
தண்நிலா அமுதொமுகு சந்த்ரமண் டலமுகம் 

தபனமண் டலம் நிகர்ப்ப 
முலைக்காம்பில் முத்தம் கொடுத்தெரியும் மடநலார் 

முதியபுல விப்புலவி யால் 
மொய்பா சறைக்களத் தாடவர் அகப்பட்ட 

எத்திசை முகத்தும் அமை யச் 

சிறுபறை முழக்கி அரு ளே 
தென் இலஞ் சிப்பதிப் பன்னிருகை மேகமே 

சிறுபறை முழக்கி அருளே. 
( அ - ரை . ) காந்தள் அம்கை - காந்தள் மலர் போன்ற 
அழகிய கை . கொவ்வை கோவைப்பழம் போன்ற . 
கூர்மை . கொடி - ஒழுங்கு . தபன மண்டலம் - சூரிய மண்டலம் . 
புலவி ஊடல் . 

பாசறைக் களம் படைவீடு . சிலைக்கா 
மரங்கள் - ஒலிக்கின்ற வண்டுகள் . 

முதலடியில் புணர்ச்சிக்காலத்து நிகழும் மெய் வேறு 
பாடுகள் கூறப்பட்டன . 

( அரு ) 
கந்தர முழக்கமும் கந்தரத் திடைபுக்க 

கண்டீர்வப் பெருமுழக் கும் 
கதிர் இளம் திங்கள் அம் கண்ணியனை முன்னிக் 

கடிந்தோர் இயற்றுவேள் வி 


எ .0 . 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


மந்தர முழக்கமும் சுனை ஆடு கன்னியர் 

வளம்கெழு முழக்கங் களும் 
மடப்பிடி நடைச்சிறு கொடிச்சியர் குழாம் கூடி 

மன்றல் அங் குன்றம் எதிர் கூம் 
சுந்தர முழக்கமும் வெறியாட்டு முருகியம் 

துவைப்படு முழக்கங்களும் 
தும்பிக்கை நீர் தூம் துருத்தியென் றருவித் 

தடாகம் துதைந்த குளிரும் 
சிந்துர முழக்கமும் தீராத தமிழ் வெற்ப 

சிறுபறை முழக்கி அருளே 
தென் இலஞ் சிப்பதிப் பன்னிருகை மேகமே 

சிறபறை முழக்கி அருளே. 


( அ - ரை . ) கந்தரம் - மேகம் . கந்திரத்திடை புக்க கண்டீர் 
வம் - மலைக் குகையிடத்துப் புகுந்த சிங்கம் அல்லது புலி . 
முன்னி - நினைத்து . கடிந்தோர் 

- வெறுத்தோர் . சுனை ஆடு - 
சுனையில் நீராடு . கொடிச்சியர் குழாம் - குறிஞ்சிநிலப் பெண்கள் 
கூட்டம் . எதிர்கூ உம் - எதிர் ஒலிக்கும் . வெறியாட்டு முருகு 
இயம் - வெறியாடல் காலத்து முருகனைக் குறித்து முழக்கம் 
படும் வாத்தியம் . நீர் தூம் - நீரைத் தூவும் . துதைந்த 
நெருங்கிய . சிந்துரம் - யானை .. குளிறும் - பேர் ஒலியும் . 
செய்யுளில் பல்வகை முழக்கங்களும் குறிக்கப்பட்டன . பல 
வகை முழக்கங்களும் நிறைந்த தமிழ்மலையில் எழுந்தருளிய 
பெருமானே அம்முழக்கங்களோடு நீ சிறுபறையையும் முழக்கிப் 
பெருமுழக்கஞ் செய்வாயாக . 

( அசு ) 


சாவதும் திரியப் பிறப்பதும் தொடராது 

தண் அளி சுரந்தபெரு மான் 
சயிலத் தடஞ்சாரல் புக்குநின் றேக்கறும் 

சமயத்தில் வந்து தோன்றி 
ஏவதும் கொண்டுட்பு லம்புவதும் நனிதீர்மின் 

என்னும் குறிப்புமொழி தந் 
தேந்தம் குறுந்தொடி அரற்றவேற் றிப்பறை 

எறிதனின் இச்சூரனைக் 


சிறுபறைப்பருவம் 


காவதம் பலகோடி ஓடினும் ஒறுப்பன் 

கருங்கழற் கச்சவீக் கிக் 
கைவேலும் ஏந்தினன் காண்மின்கள் என்று பல 

கடவுளர்பொன் மலர்மழையொ டூம் 
தேவதுந் தபிஒரு புறத்தினின் முழக்கம் 

சிறுபறை முழக்கி அருளே 
தென் இலஞ் சிப்பதிப் பன்னிருகை மேகமே . 

சிறுபறை முழக்கி அருளே. . 
( அ - ரை . ) தொடராது - தொடராமல். தண் அளி - இன் 
அருள் . ஏக்கறும் - தாழ்ந்து நிற்கும் ; தலைகுனிந்தும் . ஒறுப்பன் 
தண்டிப்பன் . பறை எறிதல் - பறை முழக்குதல் . காவதம் , 
பத்து மைல் . 
வெண்கண் சிவந்துடல் குறுக்கிவயி றெக்கிநெடு 

வெடிவால் முறுக்கி நோக்கி 
விண்ணாடு நமனாள் வெருஉக்கொள வெகுண்டண்ட 

கோளமும் வெடிப்ப உதறிப் 
யங்கம் படுக்குமதக் களிறலறி வீழ்ந்துழப் 

பப்பாய்ந் தடித்து டைத்துப் 
பருமத் தகம்பிளந் தீர்ங்கோட்டு வெண்தாள் 

பந்திசிந் தித்தெறிப்பப் 
பொங்குங் கடற்குருதி புழைபடுங் கைமடைப் 

புகர்முகர் துறைமடுத் தோர் 
பொற்றையிற் சுற்றும் குலிங்கம் குறிக்கொளப் 

போந்துகடை வாய்தடவி வெண் 
சிங்கம் தியங்கும் வரை செல்வமுத லாளியே 

சிறுபறை முழக்கி அருளே 
தென் இலஞ்சிப்பதிப் பன்னிருகை மேகமே 

சிறுபறை முழக்கி அருளே . 


எம 


( அ - ரை . ) நமனாள் னுடைய தூதர் . ஈக்கி 
வற்றச் செய்து . பங்கம் படுக்கும் - குறைவு உண்டாக்கும் ... 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 
தாளபந்தி - முத்துவரிசை . புழைப் படுங்கை - தும்பிக்கை . 
பொற்றை - பாறை , மலை . தியங்கும் - திகைக்கும் . 

( அஅ ) 
முறுகிக் கதிர்க்கும் செருத்தற் பகட்டெருமை 

மோட்டுவெங் கோட்டுஙதி யால் 
முள்வேலி கோலிக் குறுங்கால் நறுங்குவளை 

முருகுசித றப்பெயர்த்துக் 
குறுகிக் கருப்பங் குருத்தைக் கறித்துக் 

குதட்டிக் குதட்டி மேய்ந்து 
கொழுமலர்த் தேன்ஊற விரவிவரு புனலுண்டு 

குறுநடை பயின்று மறுகி 
மறுகிற் புகுந்து பணை மருதநிழ லில் தூங்கி 

மாங்கனி படைப்ப வாங்கி 
வாங்கிச் சுழிப்புறத் துண்என் றெழுந்து தன் 

மழக்கன்றி னுக்கி ரங்கிச் 
சிறுகக் கனைத்துவரு தென் ஆரி நன்னாட 

சிறுபறை முழக்கி அருளே 
தென் இலஞ் சிப்பதிப் பன்னிருகை மேகமே 

சிறுபறை முழக்கி அருளே . 
( அ - ரை . ) செருத்தல் - மடி . மோட்டுவெங்கோட்டு - 
உச்சியிலுள்ள கொடிய கொம்பில் . முருகு - வாசனை . கருப்பன் 
குருத்தை - கரும்புக் குருத்தை . கறித்து - கடித்து , குதட்டி - 
மென்று . மறுகி - மயங்கி . மறுகில் - தெருவில் . மழக்கன்று 
இளங்கன்று . 

( EN 
கைத்தலை வைத்த விருப்புடன் அற்பர் 

கடைத்தலை தொறும்உழல்வோர் 
கற்றச ரக்கை விலைச்செயும் அற்ப 

கவித்துவம் இழிவெனவே 
யிற்றலை பத்ம பதத்தை வழுத்தும் 

எனக்கருள் புரிகுவை நீ 
எய்த்தவ ருக்கும் இளைத்தவ ருக்கும் 

இரக்கம் துடையவன் நீ 


சிறுபறைப் பருவம் 


கத்தலை சித்ரக தித்தலை நிற்கும் 

நடைப்பிடி தருமகன் நீ 
நச்சரவத்தில் நடித்தருள் பச்சைமு 

கிற்கொரு மருமகன் நீ 
முத்தலை யத்ரன் அளித்தருள் புத்திரன் 

முழக்குக சிறுபறையே 
முக்குடு மிக்கிரி யிற்கும் ரப்பன் 

முழக்குக சிறுபறையே . 


( அ - ரை . ) விலை செயும் - விலை செய்கின்ற " நத்து அலை - 
சங்குகள் அலைகின்ற . நடைப்பிடி - நடையிற் பெண் யானை 
போன்ற உமா தேவி . பச்சைம்கில் - பச்சை மேகம்போன்ற 
திருமால் . 

( 10 ) 


அகத்தினில் நினைப்பவர் பிறப்பையும் இறப்பையும் 

அகற்றிடும் அருள் மலையே 
அகத்தியன் வழுத்திட இலக்கண இலக்கியம் 

அமைத்தருள் குருபரனே 
பகைத்திறம் ஒடுக்கி என் மனத்திடை அருட்கதிர் 

பரப்பிய படர் ஒளியே 
படைப்பவன் முடித்தலை புடைத்துல கினைத்தனி 

படைத்திடும் இறையவனே 
நிகழ்த்திய படிக்கித சுகத்தினில் எனத்தொழில் 

நிரப்பிய நிருமலனே 
நினைப்போடு மறப்புலி கற்பவி கற்பமும் : 

நிறுத்திடு நியதிஉளாய் 
முகிழ்த்தப் னகைச்சிறு குறத்தியோ டிருப்பவன் 

முழக்குக சிறுபறை யே 
முதற்பிறை நுதற் குழல் மொழிக்கொரு மழக்குக 

முழக்குக சிறுபறையே . 
( அ - ரை . ) - அகம் - மனம் . திறம் - கை புடைத்து 
தாக்கி . நியதி - முறை . புன்னகை - புன்சிரிப்பு , 

தீருவில . பி - 6 


P 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத் தமிழ் 


இதயமணி முத்தம்நிறை சததள மலர்த்தவிசின் 

* இடை ஒரு கிழத்திபயில் வாள் 
எறிகடல் முகட்டில் எழு தினகர ரவிப்பிசபை 

யிற்காட்சி நற்ப்ரபையும் ஆய் 
உதயகிரி அத்தமன கிரிகள் என மிக்குயரும் 

உபய புய வெற்பின்மிசை போய் 
ஒளிர்பணில சக்ரநில வொருபுடை எறிப்பவெயில் 

ஒருபுடை எறிப்பமலர் மேல் 
மதலை எழும் அச்சுழியில் எழுபுவி படைப்பவரும் 

மரகத மணிக்குவடு போல் 
வரிஅர வணைக்குள் விழி வளரும் ஒரு பச்சைமுகில் 

மருமகன் ஒருத்தி குற மான் 
திதலைமுலை யிற்களப மெழுகிடு திருக்கைகொடு 

சிறுபறை முழக்கி அருளே 
திரிகுடுமி வெற்புடைய குழல்மொழி திருக்குமா 

சிறுபறை முழக்கி அருளே . 


அ - ரை :) இதயம் - உள்ளிடம் . சததளம் . நூறு இதழ் . 
தவிகினிடை இருக்கையில் , உபயபுயவெற்பு இரண்கு 
தோள் மலைகள் . மதலை 

குழந்தை . மரகதமணிக்குவடு 
பச்சை மாணிக்கச் சிகரம் . வரி அரவணைக்குள் 

வரி அரவணைக்குள் - பாம்புப் 
படுக்கையில் . திதலை - சுணங்கு , தேமல் . களபம் - சந்தனம் . 
திரிகுடுமி வெற்பு - திரிகூடமலை . 

( -1 ) 


டைச்சியர் புனைதுகில் எடுத்தொரு தருவினில் 

இருப்பவன் மருமகனே 
இருட்டுறை உழும் இள முளைக்கும ரியும்என 

இலக்கினில் வருபவனே 
படைப்பவர் தொகுதிகள் படைப்பவன் எனும் இறை 

பழிச்சிய பழையவனே 
பகுத்திடு பலகலை தொகுத்திடு நிலைபெறு 

பரப்ரம ஒளிஉருவே . 


சிறுபறைப் பருவம் 


உடைத்தெழு மதசலம் உவட்டெழு கயமுக 

ஒருத்தர்பின் வருபவனே 
உருத்திர பசுபதி எனத்தொழு மறையவர் 

உளத்திலும் உறைபவனே 
முடித்தலை இமையவர் கெடித்தலம் உரியவ 

முழக்குக சிறுபறையே 
முடப்பல வடியினில் முளைத்தவன் மழவிடை 

முழக்குக சிறுபறையே . 


( அ - ரை . ) தரு மரம் . இவக்கு குறி , பழிச்சிய - 
போற்றிய . ஒளிஉருவே - சோதி வடிவே . மதசலம் உவட்டு 
எழு - மதநீர் பெருகி வடிகின் கயமுக - யானை முகம் . 
முடப்பல வடியினில் முளைத்தவன் . , வளைந்த குறும்பலா 
அடியில் தோன்றிய சிவபெருமான் . மழவிடை - இளங்காள 
போன் றவனே . 

( க ) 


வளர்க்குங் 

40. சிறுதேர்ப்பருவம் 
வெண்தேர் உருட்டி வரும் வேதாளம் இட்ட அடி 

பாதாளம் முட்டவிரவும் 
வீரசக் ராயுதப் பகழியும் புட்டிலும் 

வெரிந்கொண் டெருத்தலைப்ப 
மொண்டேர் உருட்டிவைத் தால் அனைய நவரத்ந 

முடிமுக டளாவிநிற்கும் 
மூதண்ட வேதண்ட கோதண்ட கணபணா 

முடிஅராச் சிறுநாண்எறில் 
தொண்தேர் உருட்டிவரு சேட்டிளம் பாதமத 

உபயசக் கரங்களாக 
உபநிடப் பரிபூட்டி முப்புரம் கனலிகூட 

டுண்ணவான் தரணிவட்டத் 
திண்தேர் உருட்டும் ஒரு சேவகன் திருமதலை 

சிறுதேர் உருட்டி அருளே 
செந்தமிழ் இலஞ்சி நகர் வந்தகந் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே . 
( அ - ரை . ) சிறுதேர்ப் பருவம் ஆவது : சிறுதேர் என்னும் 
கடைவண்டி உருட்டி மகிழ்தல் ,. இஃது இருபத்தொன்றாக் 
திங்களில் நிகழ்வது . பாதாளம் முட்ட - பாதாளம் வரை . 
பகழியும் புட்டிலும் - அம்பும் அம்பறாத் தூணியும் . வெரிங் - 
முதுகு .. எருத்து அடைப்ப - பிடரியை வருத்த . மூதண்ட - 
பழையலோகம் . வேதண்டம் - மலை . கோதண்டம் வில் . 
கணபணா முடி - திரண்ட முடிகள் . ஒண்தேர் - ஒள்ளிய தேர் . 
பரிதிமதி 

சூரிய சந்திரர் . உபய சக்கரங்களாக இரண்டு 
வட்டுக்களாக . திண்தேர் - வலிய நிலமாகிய தேர் . சேவகன் 
வீரன் . 

( கச ) 
மன்றற் கருங்குழற் செய்யவாய் வெண்ணகை 
மடப்பிடி நடைச்சியர் கொடிப்படை எடுப்பநெடு 

வான்மதிக் குடைகவிப்ப 


தென்றற் றடந்தோ 

சிறுதேர்ப் பருவம் 
அன்றிற் கருங்கா களங்கறங் காநிற்ப 

அதிர்கடல் மும் முரசம் ஆர்ப்ப 
அலைப்பல கையும் துயில் கொளுங்கங்குற் காடயானை 

அழிமதக் கலுழிகொட்பக் கல் 
குன்றிற் பணைத்தகுவ வுத்தடந் தோள் மதன் 

கோலம் சமைந்துகன்னல் 
கோதண்டம் ஏந்திக் குறும்பெறி சனற்கிளிக் 

கொய்உளைப் புரவிபூட்டும் 

சிறுதேர் உருட்டி அருளே 
செந்தமிழ் இலஞ்சிநகர் வந்தகந் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே . 


( அ - ரை . ) மன்றல் - மணம் . மடப்பிடி - இளைய பெண் 
யானை . வான்மதிக்கொடை - உயர்ந்த சந்திரனாகிய குடையைப் 
பிடிக்க , அன்றிற்கருங்காகளம் - அன்றிலாகிய கரிய எக்காளம் . 
கறங்கா நிற்ப - ஒலிக்க . அலைப்பலகை அலையாகிய பலகை 
யும் . கங்குற் கடாயானை இருளாகிய மதயானை . கலுழி 
பெருக்கு . கொட்ப - சுழல . குன்றிற் பணைத்த --சிறமலை 
போல் பருத்த . குவவு - திரட்சி . கோல் ஐந்து - ஐவகை மலர் 
அம்பு . கன்னற் கோதண்டம் - கருப்பு வில் . பரங்கிரிய E 
திருப்பரங்குன்றிலுள்ளவனே ! செய்யவாய் வெண்ணகை: முரண் 
தொடை . தோள் 

பருத்திருத்தல் ஆடவர்கட்குச் சிறப் 
பாகையால் , " குன்றிற் பணைத்த குவவுத்தடந்தோள் என்றார் . 

( 60 


தூங்குங் கமஞ்சூற் கருங்கொண்டல் மஞ்சுகண் 

துஞ்சும் தடஞ்சாரலில் 
சுழல்கின்ற பைங்கண் கரும்போரைச் செக்கர்வாய்க் 

சூர்உகிர்ப் போர்வேங்கையும் 
தாங்குஞ் சிவப்புண்ணி வெள்ளிக் குழற்படி 

சாரங்க பந்தாள மும் 
தங்களில் பகைமைதீர்ந் தோதுறைப் புனலுண்டு 

சஞ்சரிக் தந்தரி கூடப் 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


பூங்குங் குமக்குவட் டடவிக் கொடிச்சியர் 

புனத்திதழ் அமைத்ததுருமப் 
புதுவெள்ளம் எறியச் செறித்தபால் முத்தனார் 

புலவியிற் கொழுநர்பதிபோல் 
தேங்குதோ றும்பரவு சித்ரா நதிக்கிறைவ 

சிறுதேர் உருட்டி அருளே 
செந்தமிழ் இலஞ்சிநகர் வந்தகந் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே . 
( அ - ரை . ) தூங்கும் - தங்கும் , தொங்கும் .. கமஞ்சூற் 
கருங்கொண்டல் சிறந்த சூலைக் கொண்ட கரிய மேகம் . 
துஞ்சும் - தூங்கும் . செக்கர் - சிவப்பு . சூர் - அச்சம் . 
வேங்கை - புலி . குவடு - முடி , சிகரம் . துருமம் குங்குமம் 
சித்திரா நதிக்கு இறைவா - சிற்றாறு என்னும் சித்ரா நதித் 
தலைவா . 

( கசு ) 
இருவிரலின் நீளத்தில் ஒருவிரலின் ஆழத்தில் 

இட்ட ஒரு களம்நிரைத்த 
ஈர்ம்பள்ளை யாட்டின் மயிர்த்தொகை பல்லம்என் 

றெண்ணுங் கணக்கின்வகை போல் 
ஒருபெருங் களிறும்ஓர் பெருந்தேரும் வெம்படை 

உழவர்ஐ வரும்கவின்மா 
ஒருநான்கும் ஆகிய பதாதிமுதல் மும்மடித் 

தோங்குசே னாமுகமும் மேல் 
மருவிடும் கும்பியும் கண்டமும் வாகினியும் 

மன்உயிர் தனையும் அப்பால் 
வாய்த்தசமு கமுமனிக முங்கடந் தக்ரோணி 

மாசேனை நெளியவிசையன் 
செருவலித் திண்தேர் உருட்டும் பிரான் மருக 

சிறுதேர் உருட்டி அருளே 
செந்தமிழ் இலஞ்சிநகர் வந்தகந் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே . 
( அ -ரை. ) களம் - கண்டம் . பள்ளை யாட்டின் - வயிறு 
பருத்த வெள்ளாடு . பல்லம் - அம்பு . ஒரு பெருங் களிறு ...... 


சிறுதேர்ப்பருவம் 


படை . 


சேனாமுகமும் திெல் கரி , பரி , தேர் , காலாள் ஆகிய 
காற்படைகளும் குறிக்கப்பட்டுள்ளன . அனிகம் 

க்ரோணி - உக அஎ O யானையும் , காசுகள் குதிரையும் , உக அஎ O 
தேரும் , ககேடு காலாளும் கொண்ட ஒரு சேனைத்தொகை . 
செரு - போர் . பிரான் - திருமால் . 

( கஎ ) 
எண்ணெய்க் குடங்கள் என் றிறுமாந்து நீலவடம் 

ஏந்திள முலைக்கடைசி மார் 
எடுத்துக் குடத்தொடும் அடுத்தநற வங்குரவை 

இடுசெருக் கிற்கவிழ்த்த 
பண்ணைச் செதும்பில்விளை யாடுங் கருஞ்சிறார் 

பற்றும் வாற் செங்கன்று போய்ப் 
பாய்ந்திடு முட்பல வடிக்குடக் கனிசிதறு 

படுபழச் சேதகத் தின் 
மொண்ணைக் கரும்பக டூரிஞ்சுகுலை வாழையின் 

முப்பழச் சேறிழிந்து 
மொய் என்று படுசேற்றில் வாய்த்தசெஞ் சாலிசொரி 

முத்தைவா ரிக்குவித்த 
திண்ணைக்கு வெண்ணில வெறிக்கும் பிரானூர 

சிறுதேர் உருட்டி அருளே 
செந்தமிழ் இலஞ்சிநகர் வந்தகந் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே. 
( அ - ரை . ) நிலவடம் 

கடைசிமார் 
பள்ளியர் . நறவம் 

கள் . செருக்கு 

களிப்பு . பன்ணைச் 
செதும்பு வயற்சேற்றில் . குரவை 

குரவை ஒலி 
பிடுகின்ற . 

வாற்செங்கன்று - வாலையுடைய ஆன் கன்று . 
மூள்பல அடிக்குடக்கனி - முள்ளையுடைய பலா மரத்தின் 
அடியிலுள்ள குடம்போன்ற பலாப்பழம் , சேதகம் - செஞ்சேறு. 
மொண்ணை பருத்த . கரும்பகடு எருமைக் 
திண்ணைக்கு - திண்ணையில் . 

( கஅ ) 
இரைக்கும் சுரும்பறாக் குங்குமக் கோடிடறி 

இபநெடுங் கோடு சாடி 
இல்லக் கொடிச்சியரின் இதயப் புனத்திதண் 

ஏற்றிப் பளிக்கறையில் இட் 


நீல 


மாலை . 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


டரைக்கும் செழுஞ்சாந்தொ டகில் முரு இருட்டி நெட் 

டரவுமிழும் மணிவரன்றி 
அண்டர் அண்டங்களும் அளக்கும் நெடு மூங்கில் முத் 

தரியிட் டரித்துவிரவிக் 


கரைமிருக மதகலவை துன்றுசிவ மதுகங்கை 

செண்பகக் காடுபொங்கு 
கடல் கடந் தருவித் தடாகம் கடந்திரு 

கரைக்குறும் பெரிய மோதித் 
திரைக்கும் திரைப்புனற் சித்ரா நதிக்கிறைவ 

சிறுதேர் உருட்டி அருளே 
செந்தமிழ் இலஞ்சிநகர் வந்தகந் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே . 
(அ - ரை . ) சுரும்பு - வண்டு . கோடு - கொம்பு . இதயப் 
புனத்து மனக்காட்டில் . இதண் - பரண் . அகில் முருடு 
அகில் கட்டை : அரவு உமிழும் மணி - பாம்பு உமிழுகின்ற 
இரத்தினத்தை அள்ளி . மிருகம்தகலவை - கத்தூரிக் கலவை . 
துன்று - பொருந்திய . திரைக்கும் - மடங்கும் . குறும்பு . 
அரண் . 


கம்பவள வாரணக் கடல்வந் திரங்கக் 

கறங்கும் திரைக்கானல் வாய்க் 
கரியசிறு முட்கவிழ் மடக்கிலை முடக்கேத 

கைக்காவின் விழுதுபற்றி 
வம்பவிழும் வெணமடல. தலைமிசை படர்ந்தோடி 

மணற்குன்று தன்னைமூடி 
மதுமலர்ப் புன்னைக் கருகோ டுலாயதன் 

ருேங்கேர் டொருங்கோடியே 
கும்பவள மென்முலைக் கடைசியர் குழாம் பயில்ம் 

கொழும்பணைக் கதலிங்தலிக் 
கொல்லைத் குருந்தேறி முல்லையொடு பின்னிக் 

குறிஞ்சிக் கவட்டினும் போய்ச் 


சிறுதேர்ப்பருவம் 


செம்பவள வல்லிபடர் தென்குமரி வளநாட 

சிறுதேர் உருட்டி அருளே 
செந்தமிழ் இலஞ்சிநகர் வந்தகந் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே . 
( அ -ரை . ) இரங்கக்கறங்கும் - இரங்கும்படி ஒலிக்கும் . 
கேதகைக்கா - தாமுஞ்சோலை . மருங்கோடி ஒருங்கோடி 
பக்கத்தில் ஒருசேர ஓடி . கும்பம் - குடம் . நுதலி - சொல்லி . 

( 400 
மகவான் மனைக்கிறைவி மகராசி பெற்றமகள் 

மயில் போல் இருக்க அயல் போய் . 
மகடூஉ ஒருத்திமிகு முகடு டவுக்குமஃ 

விளைகாவலுக்குவரு வாள் 
முகலா ளிதத்தரள முகிழ்முரலுக்குருகி 

முனைவேல் எடுத்துவரு வாய் 
முருகா மருத்துழவன் மருகா திருத்தணியில் 

முதல்வா ஒருத்திபுதல் வா 
உகளா முயற்பிறையை முடிமேல் முடிக்கும் எமை 

உடையான் வலச்செவியிலே 
உறைவான் உரைப்பரிய ஒருதா ரகப்பிரம் 

உபதேசம் வைத்த குருவே 
சிகரா சலத்தில் 

உயர் திரிகூட வெற்பன் ஒரு 
சிறுதேர் உருட்டி அருளே 
செந்தமிழ் இலஞ்சிநகர் வந்தகந் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே. 
( அ - ரை . ) மகவான் . இந்திரன் . மகள் - தெய்வமாக ,. 
மகடூஉ - பெண் . முகடூடளக்கு மலை - வானளாவிய மலை . வினை 
காவல் - விளைகின்ற தினைப்புனத்திற்குக் காவலாக . லாளிதம் 
அழகு . தரள முகிழ்மூரலுக்கு - முத்துப்போல் குவித்திருக் 
கின்ற பல்லின் நகைக்கு மருத்துழவன் - மணம் பொருந்திய 

ளப மாலையை அணிந்த கண்ணன் . உகளாமுயல் - தாவாத 
முயல் ; இது பாயா வேங்கை போன்ற குறிப்பு மொழி . எமை 
உடையான் எங்களை ஆளுதல் உடையவனாகிய சிவபெருமான் . 


- 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


தாரகப்பிரம உபதேசம் - ஓங்காரமாகிய பிரணவப்பொருள் 
உண்மை . சிகராசலம் - குடுமிமலை . 

( காக ) 
பணிகொண்ட தாரைகன் மணித்தேரும் அர்ச்சுனன் 

பாழித் தடந்தேரு மே 
பருவமும் செல்வதிலை ஒருபெருஞ்சேடனே 

பருஉச்சுடிகை நெற்றி முற்றத் 
தணிகொண்ட கல்லோல வரதமனோ கரமேக 

லாபார மணிநெடுந் தேர் 
அன்றே நடக்குநில நின்றாதை நகைசெய்வ 

தாழியொன் றாதவன் றேர் 
கணிகொண்ட வையமும் காண்பதிற் கங்குலில் 

காமன் கறங்குபொற் றேர் 
காற்றேர்அலாதில்லை மேல்தேர் உரைப்பதென் 

கவனவாம் புரவியின் மேல் 
திணிகொண்ட செல்வஉன் தேர்அலா தில்லையால் 

சிறுதேர் உருட்டி அரு ளே 
செந்தமிழ் இலஞ்சி நகர் வந்தகந் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே . 
( அ - ரை . ) பாழி வலி . பரூஉச்சுடிகை பருத்த 
கொண்டை . கணி மதிப்பு . காற்றேர் காற்றாகிய தேர் . 
கவனவாம்புரவி - வேகத்துடன் தாவுகின்ற குதிரை . ( 502 ) 
மருள்வந்த பிறவிக் கடற்படிந் துள் ஆசை 

மகரம் புடைத்த டிப்ப 
மாள்கின்ற சிற்றுயிர்க் குற்றிடத் துதவிசெய் 

வருமாக் கலமே முகந் 
தருள்வந்த மெய் அன்பர் ஆர்வம் தழைக்கின்ற 

அகநெக்கு நெக்குருகி னே 
னாலமுகன் நனவினுக் கெதிரிட் வேட்டெரியும் 

ஆனந்த மாப்பெருக் கே 


சிறுதேர்ப்பருவம் 


அகூ 


பொருள்வந்த கடவுட் பழம்பாடல் ஏந்தும் ஒரு 

பொன்மாளி கைக்குள்வைத்த 
புனைமணி விளக்கமே அநுபூதி தந்துபர 

போகம் விளை கின்றவிளைவே 
தெருள்வந்த மணிமன்றம் உடையவன் செல்வமே 

சிறுதேர் உருட்டி அருளே 
செந்தமிழ் இலஞ்சிநகர் வந்தகக் தசுவாமி 

சிறுதேர் உருட்டி அருளே. 


( அ - ரை ) மருள் வந்த - மயக்கமுற்ற . படிந்து - மூழ்கி . 
ஆசை மகரம் 

ஆசையாகிய மகரமீன் . ஆர்வம் அன்பு .. 
நெக்கு நெக்குருகி - மிகநெகிழ்ந்து உருகி , அநுபூதி - அழுந்தி 
அறிந்துணர்ந்த அறிவு. தெருள்வந்த - அறிவுற்ற , தெளிவுற்ற... 

( 404 ) 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


முற்றிற்று . 


, 


காக 


விக 


எ 


கக 


பொருட் குறிப்புக்கள் 

( எண் : செய்யுள் எண் ) 
- அகத்தியர் 

கக , 40 , உஎ , தேனருவி 
கூக , ச O , சடு . சஎ , ச . பாபநாசம் 

டுஅ - சுஉ , அ பொருநை ( தாம்ர 
அடியார் : 

பரணி ) : உள் , சக 
கொத்தடியார் 

கே , எக இந்திரன் கசு , கூக , எடி 
அடுக்குத்தொடர் , இரட்டைக் குலிச தாரணன் 
கிளவி : 

குலிச பதி 
குதட்டிக் கு தட்டி 

மகவான் 
சதியேல் சதியேல் 

வச்சிரக்கைப் பார்த்திபன் 
சிலம்பு சிலம்ப 

இலக்குமி 
ததும்பத் ததும்ப கடு , எடு ஒப்புமைப் பகுதி : 
தம்மின்கள் தம்மின்கள் சுச ( 1 ) " தண்டையும் காலும் 
திமிரத் திமிர 

அழகிய பெருமாள் 
புலரப் புலர 
அணி , தொடை , வர்ணனை 

ஒப்பு 
முதலிய : உருவக அணி உ.அ “ சிவந்தகாலும் தண்டையும் 
செந்நெற்பயிர் 

அழகிய பெருமாளே " 
வர்ணனை 

திருப்புகழ் க o எ 
முரண்தொடை கடு ( 2 ) " உத்தரிகம் போலப் ... 
-அரசர் : 

தடங்கிரி அருவி " ச O 
உக்கிர பாண்டியன் 

ஒப்பு 
பாண்டவர் 

* பஃறுகிலின் நுடங்கி " 
பாண்டியர் ( மீனக் 

திருமுருகாற்றுப்படை 

( 3 , " மந்தி ... அறியா ... மரம் * 
மாவலி 
விசயன் 

கா , கஉ 

ஒப்பு 
ருணகிரிநாதர் 

" மந்தியும் அறியா 
ஆதிசேடன் 
கூஉ , கஉ 

மரம்பயில் அடுக்கம் " 
ஆறுகள் - தீர்த்தங்கள் : 

திருமுருகாற்றுப்படை 
கங்கை கடு , சக , சுக ( 4 ) ஒருவரைப் பங்கில் 

உடையவள் - 
காஞ்சி 

ஒப்பு 
காவிரி 

ஒருவரைப் பங்கில் 
சித்ரா நதி • O , க க , கூக 

உடையாள் 

கந்தரலங்காரம் கக 


கொடி ) 


கஎ 


சக 


கன்னித் துறை 


Ce 


சக 


சிற்றாறு 


பொருட் குறிப்புக்கள் 


அ , எசு , 


கஎ 


கா 


உஉ 


அ 


கக 


க 0 


50 


க . 


தங்கை ( தேவி ) 

படைப்பவர் தொகுதிகள் 
கணபதி .க . , சஎ , சஅ , 

படைப்பவன் 

பரவை மனைக்குத் தூது 
ஒரு கொம்பு 

பலி . தேர்தல் 
குழி முகத்தன் 

பவளச் சடைக்காடு 
பாரதம் எழுதினது 

பவளச் சடையர் 
கலைமகள் : 

பாண்டரங்கர் 
கல்வி இறைமை தரும் 

பிறைசூடி 
இறைவி 

புலியதள் ஆடை 
வெண்டாமரைத் தேவி 

மத்தர் 
காளி 

முக்கட்கனி 
சத்தமாதர்கள் : 

யானை உறி 
வாகனங்கள் 

ரத்த சபை ( திருவாலங் 
சந்திரன் 

காடு ) 
தாமரை , அமுதம் , இண்டை , 

விடைக்கொடி 
கண்ணாடி , சக்ரவாகப்புள் , சூரியன் 
பாற்கிண்ணம் இவைக 

சேவற்கொடி 
ளுக்கு உவமிக்கப்பட்டது 

சொல்லழகு : 

சிலம்பு சிலம்பச் சிலம்பிற் 
சம்பந்தர் . 

சிங்கம் 
( பர மத படலத் 

செல்லும் செல்லும் 
தினகரன் ) 

மாசூர் மாசூர் 
(உருத்திர பசுபதி நாயனார் 

( மான் ) கண்ணிக்கோர் 
போற்றினது ) 

கண்ணி வைத்து 
சிவபிரான் : 

தமிழ் : 
இருவர்க் கரியர் 
கங்கையைச் சூடுதல் 

தெய்வத் தமிழ் 

சஎ 
காளி நாண நடம் 

தேமேவு தமிழ் 
குறும்பலா அடியில் 

மலயாசலச் செந்தமிம் 
முளைத்தவர் 

முத்தமிழ் 
சிவபிரான் கன்னியர்பால் தலங்கள் : 

இரத்தல் , குறும்பு சச , அக ஆறு படை வீடு 
சூலப்படை கா , க 0 

ஆறுமுக நகர் 
திங்கட்சடையினர் கூ 0 , எரு இலஞ்சி 
திரிபுரம் எரித்தபோது 

அகத்தியர் பரவினது கூக , 
அமைந்த தேர் 
வர்ணனை 

சண்பக வனம் 
நடராஜர் 

கூ உ , கூக 
கடன வர்ணனை 

சுப்ரமண்யபுரம் 
கந்தி முழவு வாசித்தல் கூ தமிழ் இலஞ்சி , ( செந்தமிழ் 


கா 


ச 


க . 


கடு 


3 


குக 


அசு 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத் தமிழ் 


இலஞ்சி , முத்தமிழ் 
லஞ்சி ) க , உகூ , கூட . 
நிக , ருஉ , 6 


கசகாக 


பதிக்கெலாம் பழைய 


அக 


5 


க 


குற்றாலம் ( த்ரிகூடாசலம் ) : 
சபை -சித்ர சபை 

அ 
தலம் - த்ரிகூடாசலம் , க , 
கூ , கூச , சக , 60 , டுக , 

சுஅ , கலச 
பூலோக கயிலாயம் 
மலைகளில் உயர்ந்தது கக 
முக்குடுமிக்கிரி கூ 0 , கஉ 
தேவி - குழல் வாய்மொழி 

உ , கூ , சஎ , 
இஎ , எடு , கக , கஉ 
மரம் - குறும்பலா 
குன்றுதோறாடல் 
கூடல் 
செந்தில் 

4 , கக , 80 


உந்தித்தாமரை 
உலகங்களைப் பூத்துக் 

காத்தல் 
கண்ணன் 
கண்ணன் குறும்பு 
காளிங்கன் மீது நடம் 
சக்ராயுதன் 

க , கள் 
திருக்கரத்திற் சங்கு 
துளவுமாலை 

க , க 0 க 
துழாய் மவுலி 
பார்த்தனுக்குச் சாரதி 
மாவலிபால் இரந்தது 
தேவசேன உ , 

, க 0 , கூச , 

G அ , க 05 
தேவர்கள் , கிரகங்கள் , 
அக்கினி 
அசுவினி தேவர் 

( பரிமுகக் கடவுளர் ) கா 
ஈசானன் 
கேது ( கொடியன் ) 
திக்குப் பாலகர் 
நந்தி 

கட , சச 
மன்மதன் 

அக . கஉ 
மன்மதனுடைய சேனை , 
குடை . எக்காளம் , முரசு , 
புரவி , யானை , தேர் , 
முதலிய சின்னங்கள் 


மங்கை 


. 


ச 


க 


திருஆவினன்குடி 


கூக , 


சுசி 


திரு ஏரகம் 
திருத்தணி 

ககே 
திருப்பரங்குன்றம் கூக , 
திருப்போரூர் 
திருமலை - பானலங்கிரி 
தென்காசி 
பழசி 
பழமுதிர்சோலை 
வேளூர் 
திருமால் 

கச , உக , 

உக , க 0 
அரவணை 
ஆலிலையிற் பள்ளி 
இடைச்சியரின் துகில் 

கவர்ந்தது 
இந்திரற்கு ( அரசு ) 
உதவியது 


முப்பத்து முக்கோடி தேவர் 

40 
( பிற தேவர்களுக்குத் 
தனித்தலைப்புக்கள்உள ) 
யமன் 
வருணன் 
வாயு 
தொகைவகைய : 
2- அசுவினியர் 
3 - முக்கொடி 

முத்தமிழ் சிக, 
முப்பழம் 


5L 


க 


ச 


பொருட் குறிப்புக்கள் 


அது 


க 0 


உ 


50 


கன் 


4. மறைநான்கு 

உ அ . 

தென் ஆர்ய நன்னாடு 
5- ஐந்து இயல் 

கடு , உசு , அக 
7- எழுபுவி 

தென்குமரி வளநாடு - க O0 
ஏழிசை 

நூலாசிரியரைக் குறிப்பன : 
8 - வசுக்கள் எண்மர் கா அஞ்செழுத்துபதேசம் 
9. நவமணி ரத்னம் 

FA , பெற்றது 

அடியவர் கூட்டத்தில் 
11 - உருத்திரர் 

வைக்கப்பட்டது 
பதினொருவர் 

ஆட்கொண்டருளப் 
12 - சூரியர் பன்னிருவர் க 0 ; 

பெற்றது 

சுக , 
பன்னிரு குரவரி 

முருகன் தமது இரு 
18 - பெரும்பண் 

கண்மணி என்றது 
33 - தேவர் வகை முப் 
பத்து மூவர் 

முருகன் தமது நாவாயில் 
49 - பாவாணர் 

ஓவாத மீகாமன் 
51 - வன்னங்கள் 

முருகன் தமது பேறு உ O 
( எழுத்துக்கள் ) 

முருகன் தமது மனத்தில் 
96 - பிரபந்தங்கள் அச 

அருட்கதிரைப் 
33 கோடி - முப்பத்து 

பரப்பியது 
முக்கோடி தேவர் 40 

முருகன் தமது மனத்திற் 

கோயில் கொண்டது இல 
பகைவகை 
( முருகர் அணி என்னும் 

முருகன் திருவடி தமது 
தலைப்பும் பார்க்க ) 

தலையிற் சூடப் 
கடகம் ( மாணிக்கக் 

பெற்றது 
கடகம் ) 

வினை தீரப்பெற்றது 
காப்பு 

சக பழமொழிகளும் , வழக்கச் 
காறை 

சொற்களும் : 

காலால் அமைத்த பணி 
கொந்தள ஓலை 

எல்லாம் கையாற் 
சதங்கை 

குஉ , 

செய்யக் கடவோம் 
சிலம்பு கெ , இக 

யாம் 
சுட்டி ( வயிரச்சுட்டி ) ருகூ 

நச்சு மரந்தான் ஆனாலும் 

கட்ட மரங்காண் 
முத்துமாலிகை 

வைச்சுமரம் தண்ணீர் 
வங்கி . 

வார்த்து வளர்ப்போர் 
வடம் 

குஉ குறைக்க நினைப்பாரோ எஎ 

பாடல் விசேடங்கள் : 
காடுகள் 
தமிழ்த்தென்புவி சஅ முழக்கம் , முழக்கம் என 
தமிழ்நாடு 

வரும் பாட்டு 


கம் 


க 


குலை 


. 


அ 0 


தொடி 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


பலா 


கக 


புன்னை 


அயன் 


சு 


உ 


வருக , வருக என வரும் 

கொன்றை 

14 ) க . 
பாட்டு 

சண்பகம் 

சம்பீரம் 
பார்வதி உ , ச . கூக , கூஉ , க உ , 

( எலுமிச்சை ) 1 அ , உட 
எட் , அ 0 , க 0 , கக , காக 

செந்தாமரை 
உக , 
குற்றாலத்துத் தேவி - 

குழல்வாய் மொழி சக தாமரை 
தடாதகைப் பிராட்டி 

தெங்கு 
பாண்டியன் புதல்வி கூ எ 

உகூ , சகூ 
பார்வதியின் தாய் 

முட்பலா 
மேனை 

முடப்பலா 
மூவரை மகவாய் 

கடு , க 00 
விளர்த்தது மந்தாரை 

கஅ . 

* மல்லிகை 
பிரமன் : 

மா 

கஅ) உக 
மாதளை 

கம் 
அன்னவாகனம் பெற்றது சச 

முல்லை 
செந்தாமரையில் 

மூங்கில் 
- இருப்பது 

வாழை கஅ , உ , சக , கஅ . 
புண்டரிகன் 

மலைகள் : 
மயில் : எ , உஎ, கூக , 5 எ , சு அ 
மரம், மலர் , பழம் : 

அத்தமனகிரி 

உதயகிரி 
அகில் - காப்பு 

கந்தமாதனகிரி கூக அ 
ஆம்பல் 

எக 

கயிலைமலை 
இலஞ்சி ( மகிழமரம் ) - 
காப்பு . 

சஎஉ, அ 0 
எலுமிச்சங்கனி 
கடப்ப் மலர் 

சக்கரவாள மலை 

கூ 
கதலி ( வாழை ) 

சந்தனாசலம் 

க 00 
முகு 

பொதிகை 
4 , L. உரு 
கரும்பு 

மந்தரமலை 
உடுச , சடு , சக , அக 

மலயாசலம் 
கழுநீர் 

முக்கியமான விஷயங்கள் 
கற்பகம் 

உக , உட் 

நெல்முத்து 
காந்தள் 

டுஅ , 

படையின் கணக்கு 
காவி 

அக்குரோணி 
குமுதம் 

முதலிய 
குரவு 

முத்துப் பிறக்கும் 
குருந்து 

க 00 

இடங்கள் சஉ , 
குவளை 

50 , ருச , அக 
கொவ்வை 

மூங்கில் முத்து 


உக . 


ச 


உக 


பொருட் குறிப்புக்கள் 


கக 


உஎ 


எ O 


ஓகாரன் 


எ 


பயின்றது 


முருகர் : 

படைப்புத்தொழிலை 
அகத்தியர்க்கு இலக்கண 

மேற்கொண்டது 
இலக்கியம் உபதேசித் 

பாண்டியரின் 
தது 

குலதெய்வம் 
அழகர் 

பாது , அன்னம் , பாரி 
அறுவர் முலை உண்டது 

சாதம் , இவைகளுக்கு 
இந்திரனுக்கு 

ஒப்பிடப்பட்டது 
அரசளித்தது 

பாரிசாதம் , காமதேனு 
இலக்குமி மருமகன் 

பதுமநிதி , சிந்தாமணி 
உமைமுலைப்பால் 

இவைகளுக்கு ஒப் 
உண்டது எஉ , எடு 

பிடப்பட்டது 
ஐந்தூரன் 

பிரமனைக் குட்டியது உ , 

மன்மதனுடைய 
கங்கைத்தாயின் 

மைத்துனன் 
பாலுண்டது 

மீகாமனுக்கு ஒப்பிடப் 
கணபதிமீது அன்பு 

பட்டது 
கணபதியின் தம்பி 

வள்ளிக்கு மாலை 

யிட்டது 
எ , கள , சுக 
கார்த்திகை மாதரின் 

வள்ளியின் புனத்தில் 
பாலுண்டது 
ச , உச , எ 0 , எசி 

வீற்றிருக்கும் இடம் , 
ரவுஞ்சத்தை அட்டது 10 

பள்ளிகொள்ளும் 
குறிஞ்சிக் கிழவன் 

இடம் 
சங்கத்தாரின் கலகத் 

முருகர் அணி , அலங்காரம் : 
தைத் தீர்த்தது நட்டு 

அங்கதம் 
சரவணப்பள்ளி 

அரை ஞாண் 
சிங்கமுகாசுரனை அட்டது 

அரை வடம் 
சிவனார் போற்றினதும் 
சிவனுக்கு உபதேச கடகம் 

L 
மும் , ககே குழை 

உ , ருஎ , சுஉ 
சூரனை அட்டது கூ 0 , சுசு 
தமிழ்நாடு உடையவர் 

சதங்கை 

உே , கே 
திருமால் மருகன் 

சிலம்பு 

க , சுஉ , அக 
கா , கக , கஉ , க 05 

தொடி ருஉ , எ , 
திருவடி பின் சிறப்பு உ 
தேவசேனாபதி 

நுதற்சுட்டி 
தேவசேனை இருக்க 

மேகலை 
வள்ளிக்கு உருகி 

வர்ணனை ; அலங்காரம் ச 

காக 
திருவில . பீ . த- ? 


கட் 


ஆரம் 


க . , 


உக 


கட 


+0 . 


திருவிலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் 


வடிவேல் 


.0 , 


சுசு 


முருகர் மாலை : 
தடம்பு க , கூ , சக , சஉ , கூ ஜீவ ராசிகள் : 
குரவு 

அன்றில் 
தேவசேனை இட்ட 

அன்னம் 

கடு , உங , ருக 
பாரிசாத மாலை 
வள்ளி இட்ட குராமாலை காசு 

எருது 
வள்ளி 

உ . , சு , கசு , கக , 20 , கடுவன் 
உஎ , கூக , சடு , சசு , கக , 

கிளி 

சே , 
கஉ , கட குதிரை கரு , 4. சு , சுா 
தனவர்ணனை என 

சுக , க . 
யானைக்கு அஞ்சி 

குயில் 
முருகனைத் தழுவி 

குரங்கு 

60 , எக 
யது 

சக்ரவாகப்புள் 
வேடர் குலப்பாவை கஎ சிங்கம் 

உக , சக , 
வேல் : 
அலங்கற் குடுமி 

பாம்பு 
இலங்கிலை வேல் 

L மந்தி 
அள் இலைய வேல் ( காப்பு ) மயில் 

உக , கடு . காக 
கட்டாரி வேல் 

மான் 
குடுமிச் சுடர்வேல் உ - எ 

யானை 

கரு , உச , சக , 
சினவேல் 

எ.எா , 
எக அடி 

வண்டு கரு, சஉ , அதி , கக 
செவ்வேல் 

வாளை 
முனைவேல் 

க 05 வேங்கை 


க 


சுக 


ச 


கம் 


அகத்தினில் நினைப்பான் . 
செய்யுள் முதற்குறிப்பு அகரவரிசை 

(( எண் : பக்க எண் ]] 

எக கந்தர முழக்கமும் 
அடிமை வழிக்கோர் 

கம்பவள வாரணக் 

அ 0 
அநிர்வசன மாயப் 60 கழிபிறப்பும் தொலைய 
. 
அப்பன் வருக 

சஅ கழை சுழிக்கும் 
அம்ளிக் கலவிக் 

கள்ளத் தடங்கண் 
அம்பொற் சிறு வீட் 

கன்னலங் காடுதன் 
அரவின் முக மண்டலமும் க கும்பக் குறுமுனி 
அலம்போந்து பலபிறவி கஎ குலைக்காந்தள் அங்கைக் 
அழகு குறவர்தம் 

குறு முய லகன் பிடித் 
அறல்பாய்ந் திட்ட கச கைத்தலை வைத்த 
ஆர்க்குங் கனகத் 

கைப்பவள மாணிக்கக் 
ஆனனம் விளங்கிய ரு கொச்சைப் புனத்தில் 

கா 
இடைச்சியர் புனை துகில் 

கோடகப் பட எழும் 

எ 
இதம் உறும் ஐம்பத் உரு சத்தம் இருந்த 

உஎ 
இதயமணி முத்தம் 

சாவதும் திரியப் 

எ O 
இந்திரன் அங்கி 

சிங்கம் முழங்குந் 

உடு 
ந்திரன் பாவை பெறும் உ எ செக்கச் சிவந்த 
இருவிக் குடுமித் 

செங்கையில் இலங்கிய ருஉ 
இருவிரலின் நீளத்தில் எஅ செம்புவழி இட்டனைய 
இரைக்கும் சுரும்பறாக் எக தடம்வைத் தடர்ந்தேறு 
உரவு கிடந்த 

கூச தார் ஆடு கிண்கிணிச் 
உருவப் பிடி நிகர் 

கஅ திணி கொண்ட மூதண்ட 
எண் இரண் டேந்துகலை இக தூங்குங் கமஞ்சூற் என 
எண்ணெய்க் குடங்கள் எசு தென்னர் இலஞ்சிப் 
எந்தை இடப்பால் 

தேந்துணர் அலங்கல் முடி 
என்பார்ப் பதித்தாய் 82 தேமேவு தமிமும் 
ஏறாத உச்சியில் 

செ தேனும் துவர்த்திடத் 
ஒத்தசிவ பத்தர்பரி சக நங்கள் கொண் மூவிரு 
ஓராயிரங்கோடி 

நச்சு மரம்தான் 
கங்கா நதிக்குங்கர் கரு நாடகப் புரவிப் 
கங்கைத் திருத்தாய் சுக நெகிழா வரிவண் 
கடசலதி கொட்டுகைத் உஅ பட்டபுனல் நித்திலம் 
கடவுட் புலம்போய்க் உ O பணி கொண்ட தாரைகன் அஉ 
கடவுட் பொருநைக் 

கூசு பருவரைப் படர்சினைப் 
கண்டாய் 

ல்லைப் சச பாமிழற்றும் பாணர்எனப் 


822 


எசி 


உச 


உக் 


க 


திருவிலஞ்சி முருகள் பிள்ளைத்தமிழ் 


க 5 


க . 


** 0 


புறம்சுற் றியதெண் 
பைரந் தியபன் 
பொருமல் அறி விக்குங் 
பொலங்கற் பகத்தின் 
பொன்னில் சிறந்திட்ட 
நகவான் மனைக்கிறைவி 
மருக்காற் புன்னைக் 
மருள்வந்த பிறவிக் 
மறந்தலை மயங்கர 
மன்றற் கருங்குழற் 
மன்றுதொ றாடல் 
காதளை ஊடே 
துகில் ஒன்று பாற்கடல் 
முடக்குங் கருங்கைச் 
முத்தமிழ் ஒருத்தனுக் 
முந்திப் பிறந்த 
முறுகிக் கதிர்க்கும் 


சஎ முப்பாண்ட கூடலின் 

மேவு துங்க 
க்கூ மேனைப் பிராட்டிதரு 
உ O வங்கக் கடலும் 

வர்ப்பட் டவர் எண் 
அச வலம்புரிகொள் வீதியினும் 

வல் ஏறு பூண்முலைக் 
அஉ வார்க்குன் றிரண்டு 

வாழி மடற்பாளை 
வானோங்கு முப்புடைப் சஉ 
வித்துமுளை வைத்து வெண் கூக 
வீடற் கரிய 
வீண்பொறை கிடந்த என் கூஉ 

வீரம் கிடந்தவாட் 
அ வெங்கடாங் கரடக் 

வெங்கண் சிவந்துடல் 
எஉ வெண்தேர் உருட்டிவரும் என் 


கம் 


எசு 


க 


2 


க் 


* 


எக .. 


